மனிதனே நீ யார்‌? 


மவ்லானா வஹிதுத்தீன்‌ கான்‌ 





மனிதனே நீ யார்‌? 


மவ்லானா வஹீதுத்தீன்‌ கான்‌ 


(௫ இ S International 
centre for peace & spirituality 


First Published 2014 
Reprinted 2022 


This book is copyright free and royalty free. It can be 
translated, reprinted, stored or used on any digital 
platform without prior permission from the author or the 
publisher. It can be used for commercial or non-profit 
purposes. However, kindly do inform us about your 
publication and send us a sample copy of the printed 
material or link of the digital work. 
e-mail: info@goodwordbooks.com 
CPS International 


Centre for Peace and Spirituality International 
1, Nizamuddin West Market, New Delhi-110013 
e-mail: info@cpsglobal.org 
www.cpsglobal.org 


Goodword Books 
A-21, Sector 4, Noida-201301 
Delhi NCR, India 
e-mail: info@goodwordbooks.com 
www.goodwordbooks.com 


Goodword Books - Chennai 
324, [710110817௦ High Road, Chennai - 600 005. 
e-mail: chennaigoodword@gmail.com 
Mob: +91 - 97908 53944 / 96001 05558 


Printed in India 


இறைவனின்‌ திருப்பெயரால்‌... 


இறைவனின்‌ படைப்புத்‌ திட்டம்‌ 


ஒரு மேற்கத்திய சிந்தனையாளர்‌ எழுதுகையில்‌ 
“மனிதன்‌ இந்தப்‌ பரந்த உலகத்திற்குச்‌ சிறிதும்‌ 
தொடர்பு இல்லாதவனைப்போல்‌ காணப்படுகிறான்‌. 
மனிதன்‌ இந்த  உலகத்திற்காகவேோ உலகம்‌ 
இந்த மனிதனுக்காகவோ படைக்கப்பட்டதாகத்‌ 
தோன்றவில்லை. இந்த உலகமும்‌ மனிதப்படைப்பும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக தோற்றமளிக்‌ 
கின்றன” என்று குறிப்பிடுள்ளார்‌. 





மனிதன்‌ பெற்றுள்ள எண்ணற்ற திறமைகளில்‌ 
சிறிதளவே இங்கு பயன்படுகின்றது. மனிதன்‌ 
மரணம்‌ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பிய 
போதிலும்‌, அவனுடைய விருப்பமின்றியே மரணம்‌ 
அவனைச்‌ சூழ்ந்துகொள்கிறது. மரணம்‌ அவனுடைய 
வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடுகிறது. 
வாழும்‌ போது அவன்‌ எண்ணற்ற ஆசைகளைத்‌ 
தன்‌ இதயத்தில்‌ சுமக்கின்றான்‌. ஆனால்‌ அவை 
நிறைவேறாமல்‌ போய்‌ விடுகின்றன. வாழும்போது 
அவன்‌ கண்ட கனவுகள்‌ எல்லாவற்றையும்‌ நனவாக்க 
முடிவதில்லை. இந்நிலை ஏழை, பணக்காரன்‌ என 
இருவருக்கும்‌ ஒன்றுதான்‌. 
3 


இந்த உலக நியதியும்‌ மனிதப்‌ படைப்பும்‌ 
ஏன்‌ ஒன்றுக்கொன்று ஒத்துப்‌ போகவில்லை? 
இந்தக்‌ கேள்விக்கான பதிலைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டுமெனில்‌ இறைவனுடைய படைப்பின்‌ 
நோக்கத்தை விளங்கிக்கொள்வது மிக அவசியம்‌. 


இறைவன்‌, மனிதனை ஓர்‌ உயர்ந்த 
நோக்கத்திற்காகப்‌ படைத்துள்ளான்‌ என்பதுதான்‌ 
உண்மை. இறைவனின்‌ நோக்கத்தைத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமெனில்‌ முதலில்‌ 
மனிதன்‌ தன்னைப்‌ பற்றி முழுமையாக அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. ஓர்‌ இயந்திரத்தை இயக்கும்‌ 
முன்‌ அதற்கான பயன்பாட்டு முறை குறித்த அறிவு 
அவசியம்‌ அல்லவா? மேலும்‌ அந்த இயந்திரத்தை 
வடிவமைத்த பொறியியலாளரைத்‌ தவிர வேறு யார்‌ 
அதைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌? மனித 
நிலையும்‌ இதுதான்‌. 


பரந்து விரிந்த இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பூமியைத்‌ தவிர வேறு எந்த ஓர்‌ இடத்திலும்‌ 
மனிதனைப்‌ போன்ற ஒரு சிறந்த படைப்பு 
காணப்படவில்லை. “படைப்புகளில்‌ மிகச்‌ 
சிறந்த படைப்பு மனிதப்‌ படைப்புதான்‌” என்று 
சரியாகவே சொல்லப்பட்டுள்ள து. அதாவது 
மற்ற படைப்புகளைக்‌ காட்டிலும்‌ அவர்‌ மிகச்‌ 


4 


சிறந்த மிகவும்‌ அர்த்தமுள்ள படைப்பு ஆவான்‌. 
அத்தகைய அர்த்தமுடைய படைப்பு, ஓர்‌ உன்னத 
நோக்கத்திற்காகத்தான்‌ படைக்கப்பட்டிருக்க 
முடியும்‌. 

ஆம்‌. இறைவன்‌ மனிதனை ஓர்‌ உன்னதமான 
நோக்கத்துடன்‌ படைத்து இருக்கின்றான்‌. மனிதன்‌ 
சோதனை மிக்க சொற்ப காலத்தை இந்த நிலையற்ற 





உலகத்தில்‌ இறைவனின்‌ விருப்பப்படி கழித்தால்‌ 
பின்னர்‌ இதனைத்‌ தொடர்ந்து அவனுடைய 
நற்செயல்களுக்குப்‌ பகரமாக, அவன்‌ என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ மறுமை உலகிற்குச்‌ செல்லும்‌ 
உரிமையைப்‌ பெறுகிறான்‌. அந்த மறுமை உலகத்தின்‌ 





மறுபெயர்தான்‌ சொர்க்கம்‌ என்பது. 


நாம்‌ வசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
தற்போதைய உலகம்‌ படைப்புகளின்‌ அதிபதியான 
இறைவனால்‌ உருவாக்கப்பட்ட உலகின்‌ முதல்‌ 
பகுதியாகும்‌. இறப்புக்குப்‌ பிறகு நாம்‌ வாழப்‌ 
போகும்‌ என்றும்‌ நிலைத்திருக்கும்‌ மறுமை உலகம்‌ 
இதன்‌ மறுபகுதியாகும்‌. இறைவன்‌ மனிதனுடைய 
வாழ்க்கையை இரு நிலைகளாகப்‌ பிரித்துள்ளான்‌. 
ஒன்று இறப்பிற்கு முந்தைய குறுகிய கால வாழ்வு, 
மற்றொன்று இறப்பிற்குப்‌ பின்னால்‌ வரும்‌ என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ வாழ்வு. இறப்பிற்கு முந்தைய 


5 


குறுகிய கால வாழ்வு மனிதனுக்கு ஒரு சோதனைக்‌ 
காலம்‌ ஆகும்‌. இந்தச்‌ சோதனைக்‌ காலத்தில்‌ 
அவனுடைய செயல்களுக்கு நற்கூலியாகவோ 
குண்டனையாகவோ மறுமையில்‌ அவனுடைய 
வாழ்வு அமையப்‌ பெறும்‌. இதுவே இந்த உலகைப்‌ 
பற்றிய இறைவனின்‌ செயல்‌ திட்டமாகும்‌. தீய 
மனிதர்கள்‌ சொர்க்கத்தில்‌ நுழைய அனுமதிக்கப்பட 
மாட்டார்கள்‌. சொர்க்கத்திற்குச்‌ செல்லத்‌ தகுதியான 
மனிதர்களைக்‌ தேர்ந்தெடுப்பதுதான்‌ மனிதப்‌ 





படைப்பின்‌ உண்மையான நோக்கமாகும்‌. 


சொர்க்கம்‌ என்பது என்ன? 

எல்லாவிதத்திலும்‌ முழுமை பெற்ற 
உலகத்தின்‌ மறு பெயர்தான்‌ சொர்க்கம்‌. அதன்‌ 
தேடல்‌ அண்‌, பெண்‌ அகிய ஒவ்வொருவரிடமும்‌ 
இருக்கிறது. சொர்க்கத்தில்தான்‌ மனிதன்‌ எல்லா 
விதத்திலும்‌ திருப்தி அடைய முடியும்‌. மனிதன்‌ 
தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சொர்க்கத்தை அடைய 
விருப்பம்‌ கொண்டுள்ளான்‌. மேலும்‌ சொர்க்கம்‌ 
ககுதியான மனிதர்களை வரவேற்பதற்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டி ருக்கிறது. 

சொர்க்கத்தில்‌ மனிதன்‌ எப்படிச்‌ சிந்திக்க 
வேண்டும்‌ என விரும்புகிறானோ அப்படியே 
சிந்திப்பான்‌. எதைப்‌ பார்க்க அசைப்படுகிறானோ 
அகையே பார்ப்பான்‌. அங்கே மகிழ்வு தரக்கூடிய 
இனிய இசையை அவனால்‌ கேட்க முடியும்‌. எதைத்‌ 
தொட்டால்‌ மிக்க மகிழ்ச்சி கிடைக்குமோ அதைத்‌ 
தொட முடியும்‌. அவன்‌ வாழ்க்கையை அர்த்த 
முடையதாக அக்கக்கூடிய தூய துணைவியரும்‌ 
அங்கு உண்டு. அங்கே வீசும்‌ காற்று அவனுக்கு 
வசந்தமாகவும்‌, உண்ணும்‌ உணவு, பருகும்‌ பானம்‌ 





போன்றவை அவனுடைய இவ்வுலகில்‌ எங்கும்‌ 
கிடைக்காதவையாகவும்‌, கற்பனையிலும்‌ பார்க்க 
முடியாதவையாகவும்‌ இருக்கும்‌. 


7 


சொர்க்கத்திற்குச்‌ செல்லத்‌ தகுதி பெறுவது எப்படி? 

இந்தச்‌ சோதனைக்‌ கால வாழ்க்கையிலிருந்து 
ஒருவர்‌ மீண்டு சொர்க்கத்திற்குச்‌ செல்ல இரண்டு 
அடிப்படைத்‌ தகுதிகள்‌ தேவைப்படுகின்றன. ஒன்று 
இறைவன்‌ ஒருவனே என்ற உண்மையை ஏற்றுக்‌ 
கொள்வது. மற்றொன்று ஒழுக்கமான வாழ்க்கையை 
மேற்கொள்வது. எந்த ஆணும்‌ பெண்ணும்‌ இந்தத்‌ 
தேர்வில்‌ வெற்றி டெறுகிறார்களோ அவர்கள்‌ 
சொர்க்கம்‌ செல்வார்கள்‌. அங்கு அவர்களுடைய 
அனைத்து விருப்பங்களும்‌ முழுமையடை கின்றன. 
எவர்‌ இந்தத்‌ தேர்வில்‌ தோல்வி அடைகிறார்களோ 
அவர்கள்‌ என்றென்றும்‌ துன்பம்‌ அளிக்கக்‌ கூடிய 
நரகத்தில்‌ வாழ்வர்‌. 

மனிதனுக்கு இந்த உலகில்‌ முழுமையான 
சுதந்திரம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட இந்தச்‌ சுதந்திரம்‌ 
அவனுடைய பிறப்புரிமை அன்று. அது ஒரு 
தேர்வுத்‌ தாள்‌ மட்டுமே. அதில்‌ வெற்றி பெற ஒரே 
வழி, இறைவன்‌ ஒருவனே என்ற உண்மையைக்‌ 
கட்டாயத்தின்‌ அடிப்படையில்‌ இல்லாமல்‌ 
அவனுடைய சுய விருப்பத்தின்‌ அடிப்படையில்‌ 
முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்குக்‌ 
கழ்ப்படிவதுதான்‌. இறைவன்‌ ஒருவனே என்ற 


8 


உண்மைக்குக்‌ கீழ்ப்படிவதென்பது ஒரு மனிதன்‌ 
செய்யும்‌ மிகப்பெரிய தியாகம்‌ என்பதில்‌ எந்த 
சந்தேகமும்‌ இல்லை. இவ்வாறு செய்வதன்‌ மூலம்‌ 
மனிதன்‌ இறைவனுக்கு முன்பாகத்‌ தன்னை 
எளிமைப்படுத்திக்‌ கொள்வது மட்டுமல்லாது 
மற்றவர்களிடமும்‌ நல்லமுறையில்‌ நடந்து 
கொள்ள உதவுகிறது. இச்சிறந்த பண்பானது 
அவனைச்‌ சிகரத்திற்கு உயர்த்தி பின்னர்‌ அதுவே 
சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாகவும்‌ அமைறெது. 
இரண்டாவது முக்கியமான தேவை 
ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வது. 
பொதுவாகக்‌ கோபம்‌, பழிவாங்குதல்‌, பொறாமை, 
போட்டி, வெறுப்புணர்ச்சி போன்றவை மனிகனைக்‌ 
கெடுக்கக்‌ கூடிய கெட்ட குணங்கள்‌ ஆகும்‌. 


இது போன்ற விஷயங்களில்‌ மனிதன்‌ 
கவனமாக இருக்க வேண்டும்‌. மன இச்சைக்கு 
ஆட்படாமல்‌ உயர்ந்த கொள்கை, எண்ணங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
நற்குணங்கள்தாம்‌ மனித வாழ்விற்கு உகந்தவை. 





படைப்புத்திட்டம்‌ குறித்த சரியான அணுகுமுறை 
இறைவனின்‌ படைப்புத்‌ திட்டத்தின்‌ 
அடிப்படையில்‌ மனிதர்கள்‌ ஒவ்வொரு நிமிடமும்‌ 
சிரமங்களை மேற்கொள்கின்றனர்‌. அவை 
அவர்கள்மீது சுமத்தப்பட்ட சோதனையின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. இறைவனின்‌ படைப்பு ரகசியத்தில்‌ 
சிரமங்களும்‌ துன்பங்களும்‌ வாழ்க்கையோடு 
ஒருங்கிணைந்த ஒன்றாகும்‌. இந்தச்‌ சோதனைகள்‌ 
துயரங்கள்‌ ஆகியவற்றிலிருந்து எந்த ஒரு 
மனிதனும்‌ தன்னை விடுவித்துக்கொள்ள இயலாது. 
இந்த உலகம்‌ உல்லாசத்திற்கான இடம்‌ அல்ல 
என்பதை நினைவுபடுத்தவே இந்த ஏற்பாடு. இது 
சொர்க்கத்திற்குத்‌ தான்‌ தகுதியானவன்தானா 
என்பதைக்‌ தீர்மானித்துக்‌ கொள்வதற்கு உண்டான 





சோதனைக்‌ களம்‌. 


இன்றைய உலகில்‌ மருத்துவ அறிவியலும்‌ 
தொழில்நுட்பமும்‌ எவ்வளவோ முன்னேறி 
ந்தாலும்‌ கூட வாழ்வில்‌ துயரங்களும்‌ சிரமங்களும்‌ 
இருந்தாலு ழ்வில்‌ துயரங்களும்‌ சிரமங்களு 
இருந்து கொண்டுதான்‌ இருக்கின்றன. படைப்பின்‌ 
ரகசியத்தைச்‌ சரிவரப்‌ புரிந்‌ கொள்ளாகதால்‌, 
[ததை பாது அத 
வையெல்லாம்‌ ஏன்‌ நடக்கின்றன என்பதைப்‌ 
இ ந ற த 
புரிந்துகொண்டு தீர்வு காண்பதற்குப்‌ பதிலாக 
மனிதன்‌ எதிர்முகமாக நடக்கின்றான்‌. இறைவன்‌ 


10 


தனக்கு ஏற்படுத்திய சோதனையில்‌ தோல்விக்கு 
மேல்‌ தோல்வி அடைகின்றான்‌. 


இன்றைய சூழலில்‌, மன அழுத்தம்‌ 
என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு முக்கிய 
பிரச்சனையாக உள்ளது. இதைச்‌ சரி செய்வதாகக்‌ 
கூறிக்கொண்டு இன்று பல்வேறு நிறுவனங்களும்‌ 
முளைத்துள்ளன. இந்த நிறுவனங்கள்‌ இவர்களை 
நிரந்தரமாகக்‌ குணப்படுத்துவதற்குப்‌ பதிலாக 
அவர்களின்‌ சிந்தனைகளைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ 
தற்காலிகமான தீர்வை மட்டுமே பெற்றுத்‌ 
தருகின்றன. மன அழுத்தத்தைக்‌ கட்டுக்குள்‌ 
வைத்துக்கொள்வது அல்லது எதிர்மாறாகச்‌ செயல்‌ 
படுத்துவது போன்றவற்றைக்‌ காட்டிலும்‌ மனகைச்‌ 
செம்மைப்படுத்துவதுதான்‌ அதற்குரிய சரியான 
தீர்வு ஆகும்‌. 

மனிதனுக்கு ஏற்படும்‌ எல்லாப்‌ பிரச்சனை 
களுக்கும்‌ காரணம்‌, இந்த உலகிலேயே எல்லா 
வற்றையும்‌ அனுபவித்து விட வேண்டும்‌; இந்த 
உலகிலேயே சொர்க்கத்தை உருவாக்கிவிட வேண்டும்‌ 
என்று அவன்‌ விரும்புவதுதான்‌. ஆனால்‌ அது 
இயலாத ஒன்று. 

இறைவனின்‌ படைப்புத்‌ திட்டத்தின்‌ 
படி, மனிதன்‌ இந்த நிலையற்ற உலகில்‌ தன்னை 

11 


ககுதிப்படுத்திக்‌ கொண்டால்‌ அவனுக்கான 
சொர்க்கம்‌ மறுமையில்தான்‌ கிடைக்றெது. இதன்‌ 
பிறகு, படைப்பின்‌ உண்மையைப்‌ புரிந்து கொண்டு 
அதற்கேற்றார்ப்‌ போல்‌ வாழ்க்கையை அமைத்துக்‌ 
கொள்வதே சரியான அணுகுமுறையாகும்‌. 
இறைவனின்‌ அன்பைப்‌ பெறுவதை, தன்‌ வாழ்வின்‌ 
இலட்சியமாகக்‌ கொண்டால்‌ மரணத்திற்குப்‌ பிறகு 
சொர்க்கத்திற்கான அனுமதியைப்‌ பெற இயலும்‌. 
இந்த உலகத்தின்‌ துன்பங்களிலிருந்து மறுமை 
உலகத்திற்குச்‌ செல்வதற்கான இரகசியத்தை 
உணர்ந்து கொண்டவரே வாழ்க்கையில்‌ வெற்றி 
பெற்றவர்‌ ஆவார்‌. 


12 


மிகப்பெரிய பிரச்சனை 


“மனிதர்களுக்கு இன்றுள்ள மிகப்‌ பெரிய 
பிரச்சனை எது?” என்ற கேள்வி எழுப்பப்பட்டால்‌, 
சிலர்‌, பெருகி வரும்‌ அணு ஆயுதங்கள்‌ என்றும்‌, சிலர்‌ 
மக்கள்‌ தொகைப்‌ பெருக்கம்தான்‌ இன்றுள்ள மிகப்‌ 
பெரிய பிரச்சனை” என்றும்‌, இன்னும்‌ சிலர்‌ “ இன்றைய 
மனித சமுதாயத்தின்‌ மிகப்‌ பெரிய பிரச்சனை 
வறுமை மற்றும்‌ பொருளாதார சிக்கல்கள்தாம்‌” 
என்றும்‌ பதில்‌ கூறுவர்‌. இப்படிப்பட்ட பல்வேறு 
கருத்துக்களுக்குக்‌ காரணம்‌, மக்கள்‌ தங்களைப்‌ 
பற்றிச்‌ சரியாக உணர்ந்து கொள்ளாததுதான்‌. 


அப்படித்‌ தெரிந்துகொண்டால்‌, “மனித 
வாழ்க்கையின்‌ இரகசியத்தை அறிந்துகொள்வதுதான்‌ 
மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை” என்பதை 
அனைவரும்‌ ஒப்புக்கொள்வார்கள்‌. 


“நான்‌ ஒரு நாள்‌ மரணிக்க வேண்டியிருக்கிற து; 
பிறகு நான்‌ என்னைப்‌ படைத்த இறைவனிடம்‌ 
கேள்விக்‌ கணக்கிற்காகச்‌ செல்ல வேண்டும்‌” 
என்பனவற்றை மனிகன்‌ அறிந்து கொண்டால்‌ 





இந்த வாழ்க்கையை விட மறுமைதான்‌ எனது 
அடிப்படைப்‌ பிரச்சனை என்பதை அறிந்து 
கொள்வான்‌. 


13 


அனால்‌ மனிதன்‌ எதைத்‌ தன்‌ அடிப்படைப்‌ 
பிரச்சனையாக மாற்றியுள்ளான்‌ என்பதை அறிய, 
மக்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகக்‌ குவியும்‌ கடைவீதிகளில்‌ 
ஒரு மாலைப்‌ பொழுதில்‌ சற்று நின்று கவனித்தால்‌ 
தெளிவாக நமக்குப்‌ புரிந்து விடும்‌. 


எதற்காக கடைவீதிகளில்‌ வாகனங்களின்‌ 
நெரிசல்‌ ஏற்படுகிறது? மக்கள்‌ எதற்காக அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்து திரிகின்றனர்‌? கடை 
உரிமையாளன்‌ ஏன்‌ தன்‌ கடையை அலங்கரித்துக்‌ 
கொண்டு இருக்கிறான்‌? மக்களின்‌ பேச்சுவார்த்தை 
எதைக்‌ குறித்து அமைந்திருக்கின்றது? ஒருவர்‌ மற்ற 
வரிடம்‌ எது குறித்துப்‌ பேசுகின்றார்‌? அவர்களின்‌ 
முக்கிய நோக்கம்‌ என்ன? மனிதன்‌ தன்‌ அயராத 
உழைப்பின்‌ பலனை, தன்‌ ஆளுமையை எதற்காகச்‌ 
செலவு செய்கிறான்‌? அவன்‌ வீட்டிலிருந்து எதைக்‌ 
கொண்டு வருகிறான்‌? அதற்குப்‌ பதிலாக எதை 
வாங்கிச்‌ செல்கிறான்‌? மேற்கூறிய கேள்விகளுக்கு 
உங்களால்‌ பதில்‌ கூற முடிந்தால்‌, மனிதன்‌ எதைத்‌ 
தன்‌ வாழ்க்கையின்‌ அடிப்படைப்‌ பிரச்சனையாகக்‌ 
கருதியுள்ளான்‌? அவன்‌ எதை அடைய 
விரும்புகிறான்‌? என்பது உங்களுக்குத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்து விடும்‌. இவையெல்லாம்‌ ஓவ்வொரு 
மனிதனும்‌ தன்‌ மன இச்சைகளையும்‌ ஆசைகளையும்‌ 


14 


கர்த்துக்கொள்ளத்தான்‌ அலைகின்றான்‌ என்பதைக்‌ 
காட்டுகின்றன. மறுமை உலகிற்குப்‌ பதிலாக 
இந்த உலக வசதிகளை அடைவதில்தான்‌ ஆர்வம்‌ 
கொண்டிருக்கன்றான்‌. உலகில்‌ அவனது அசை, 
நோக்கம்‌ நிறைவேறி விட்டால்‌ அவன்‌ மகிழ்வாக 
இருக்கிறான்‌. அவனது ஆசை நிறைவேறாவிட்டால்‌ 
அவன்‌ உடைந்து போய்‌ விடுகிறான்‌. 


மனிதனின்‌ பார்வையில்‌ வாழ்க்கை வசதிகளை 
அடைவது, ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியுடன்‌ கழிப்பது, 
புகழ்‌ மற்றும்‌ அந்தஸ்து அகியவற்றைப்‌ பெறுவது 
ஆகியவைதாம்‌ வெற்றியின்‌ அளவு கோலாக உள்ளன. 
அதே சமயம்‌ இவற்றை இழப்பது தோல்வியாகவும்‌ 
அவமானமாகவும்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கிறான்‌. 
மறுமையைப்‌ பற்றி எத்தகைய சிந்தனையும்‌ 
இல்லாமல்‌ இந்த வாழ்க்கையையே நோக்கமாகக்‌ 
கொண்டு இவற்றைப்‌ பெறுவதற்காகத்‌ தீவிரமாக 
அலைந்து கொண்டிருக்கறொன்‌. 


நகரங்களில்‌ மட்டுமல்ல, பட்டிதொட்டி, 
கிராமம்‌ என அனைத்துப்‌ பகுதியில்‌ வாழும்‌ மக்களின்‌ 
நிலைகளும்‌ இவ்வாறுதான்‌ உள்ளன. ஆண்கள்‌, 
பெண்கள்‌, ஏழை, பணக்காரன்‌, பெரியவர்கள்‌, 
சிறுவர்கள்‌, வயோதிகன்‌, வாலிபன்‌, தனக்கென ஓர்‌ 


15 


அடிப்படைக்‌ கொள்கையைச்‌ சார்ந்தவன்‌, நாத்திகன்‌, 
கற்றவன்‌, கல்லாதவன்‌, கிராமவாசி, நகரவாசி என 
அனைவரின்‌ நிலையும்‌ இதுதான்‌. 

மனிதன்‌ தனது ஆளுமை, உழைப்புக்கான 
ஆற்றல்‌, தன்‌ காலம்‌, ஓய்வு என அனைத்தையும்‌ 
உலக வாழ்வின்‌ இன்பங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காகச்‌ செலவு செய்கிறான்‌. அதைத்தான்‌ 
அடிப்படை நோக்கமாகக்‌ கொண்டுள்ளான்‌. உலக 
வசதிகளை அடைவதற்குத்‌ தான்‌ சார்ந்துள்ள 
கொள்கை உட்பட எதையும்‌ தியாகம்‌ செய்யவும்‌ 
அவன்‌ தயாராக இருக்கிறான்‌. எவ்வாறாயினும்‌ 
அவனது உலக நோக்கம்‌ நிறைவடைய வேண்டும்‌. 
ஆதலால்தான்‌ மனிதன்‌, தனது உண்மையான 
அடிப்படைத்‌ தேவை எது என்பதைப்‌ பற்றி 
அலட்சியமாக இருக்கின்றான்‌. 

தன்‌ வாழ்க்கையைப்‌ பொழுது போக்காக 
மாற்றி உலகத்தை அடைய அலைபவனுக்கு இந்த 
உலக வாழ்க்கையில்‌ மட்டும்தான்‌ வெற்றி கிட்டும்‌. 
மறுமையில்‌ அவனுக்கு எந்தப்‌ பயனும்‌ இருக்காது. 





உதாரணமாக ஒருவன்‌ தன்‌ வாலிப வயதில்‌ 
உழைக்காது, சேமிக்காது இருக்கின்றான்‌. முதுமை 
அடையும்போது கை, கால்கள்‌ சோர்ந்து விடுகின்றன. 


16 


உழைக்கத்‌ தெம்பில்லாமல்‌ போகும்‌ போதுதான்‌ 
தன்‌ இழப்பை நினைத்து வருத்தப்படுகின்றான்‌. 
மறுமைக்காக எந்த ஏற்பாடும்‌ செய்யாதவர்களின்‌ 
நிலையும்‌ இதுவே. உலக வாழ்க்கையில்‌ இலயித்துக்‌ 
கொண்டு மறுமை வாழ்விற்காக எந்த ஏற்பாடும்‌ 
செய்யாமல்‌ இருக்கின்றவர்களின்‌ நிலைமை 
இளமையில்‌ உழைக்கத்‌ தவறிய இந்த இளைஞனின்‌ 
நிலை போன்றதுதான்‌. நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்கள்‌ 
மரணிப்பதைக்‌ கண்கூடாகப்‌ பார்க்கும்‌ போதும்‌ 
மறுமையைப்‌ பற்றிய சிந்தனையோ அதற்கான 
ஏற்பாடோ நம்மிடம்‌ இருப்பதில்லை. 


போர்க்காலத்தில்‌ போர்ப்படைத்‌ தளபதி 
எச்சரிக்கை செய்கின்றார்‌:  “எதிரிப்படையினர்‌ 
மாபெரும்‌ படையைத்‌ திரட்டிக்கொண்டு அணு 
ஆயுதங்கள்‌ மற்றும்‌ போர்‌ தளவாடங்களுடன்‌ 
வந்து கொண்டு இருக்கின்றனர்‌. சற்று நேரத்தில்‌ 
நகரமெங்கும்‌ நெருப்பும்‌ புகை மண்டலமும்‌ சூழப்‌ 





போகிறது, பொது மக்கள்‌ தங்களுக்கு அருகாமையில்‌ 
உள்ள பாதுகாப்பான இடங்களுக்குச்‌ சென்று 
குஞ்சம்‌ புகுந்து கொள்ளுங்கள்‌” என்று போருக்கான 
எச்சரிக்கை விடுக்கப்பட்ட உடனேயே மக்கள்‌ 
அனைவரும்‌ நகரின்‌ அனைத்துச்‌ சிறிய/பெரிய 
சாலைகளிலும்‌ தெருக்களின்‌ மூலை முடுக்குகளிலும்‌ 


17 


முண்டியடித்துக்‌ கொண்டு ஓட ஆரம்பித்து 
விடுவார்கள்‌. இந்த அபாய எச்சரிக்கைக்குப்‌ 
பின்னும்‌ அங்கேயே குத்துக்கல்‌ போல்‌ நிற்பவனை 
என்னவென்று சொல்வது? “வடிக்கட்டின முட்டாள்‌ 
என்றுதானே சொல்ல வேண்டும்‌! 


இந்த உலகத்தில்‌ வாழும்‌ மனிதர்களின்‌ 
உதாரணம்‌ இது போன்றதுதான்‌. இந்த உலகத்தின்‌ 
அதிபதியாகிய இறைவன்‌ தன்‌ தூதர்களின்‌ மூலம்‌ 
இதைவிட மாபெரும்‌ ஆபத்து நிகழப்‌ போகிறது 
என்பதைக்‌ குறித்து எச்சரித்துள்ளான்‌. “மனிதர்களே! 
எனக்குக்‌ கீழ்ப்படிந்து வாழுங்கள்‌, யார்‌ என்னை 
வணங்கி நான்‌ சொன்னபடி. எனக்குக்‌ கீழ்ப்படிந்து 
வாழவில்லையோ அவனை அவன்‌ சிந்தித்திராத 
நிரந்தரமான வேதனையில்‌ நான்‌ ஆட்படுத்துவேன்‌. 
அதில்‌ அவன்‌ நிலையாக இருப்பான்‌, அவனால்‌ 
அதிலிருந்து ஒருபோதும்‌ வெளியேறவே முடியாது.” 


இந்த எச்சரிக்கையை அனைவரும்‌ 
கேட்டிருக்கிறோம்‌. அதனை ஏதோ ஒரு வகையில்‌ 
ஏற்றுஇருக்கிறோம்‌. ஆனால்‌ இன்றுசில மனிதர்களின்‌ 
நிலைப்பாடு எதையும்‌ அறியாதவர்களைப்‌ போல்‌ 
இருக்கிறது. உலக இன்பத்தை அடையக்‌ குற்றம்‌ 
புரியவும்‌ தவறிழைக்கவும்‌ அவர்கள்‌ தயங்குவதில்லை. 
வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ ஒரு திசையில்‌ இருக்க 


18 


அவர்கள்‌ வேறு திசையில்‌ பயணம்‌ செய்கின்றனர்‌. 
போர்த்‌ தளபதியின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு ஓடும்‌ 
மக்கள்‌ ஏன்‌ இறைவனின்‌ எச்சரிக்கைக்கு எந்த 
வித உணர்வும்‌ இல்லாதவர்களாக அசைவற்று 
இருக்கிறார்கள்‌? 


இதற்கான காரணம்‌ என்ன? போரின்‌ 
எச்சரிக்கையைக்‌ கேட்டவுடன்‌ அதன்‌ விளைவு 
என்னவாகும்‌ என்பதை மக்கள்‌ ஏற்கனவே 
அனுபவித்தும்‌ பார்த்தும்‌ இருக்கின்றனர்‌. எனவே 
அதன்‌ விபரீதத்தை அவர்கள்‌ உடனடியாக விளங்கிக்‌ 
கொள்கின்றனர்‌. 


மறுமையின்‌ எச்சரிக்கையைக்‌ கேட்ட பின்பும்‌ 
அதன்‌ விபரீதத்தைப்‌ பற்றி நாம்‌ உணர்வதில்லை. 
காரணம்‌ அது மக்களின்‌ பார்வையிலிருந்து மறைத்து 
வைக்கப்பட்டி ருக்கிறது. நமக்கும்‌ மறுமைக்கும்‌ 
மத்தியில்‌ மரணம்‌ என்ற ஒன்றுள்ளது. அந்த மரணம்‌ 
அதன்‌ பின்‌ விளைவுகளைப்‌ பார்க்க முடியாத, 
உணர முடியாத வகையில்‌ ஒரு திரையாக உள்ளது. 
எனவேதான்‌ இறைவன்‌ கூறும்‌ மறுமை நாளின்‌ 
கோர விளைவுகளைப்‌ பற்றிய எச்சரிக்கையைக்‌ 
கேட்டும்‌ நமக்கு எத்தகைய பீதியும்‌ நம்பிக்கையும்‌ 
ஏற்படுவதில்லை. ஆனால்‌ போர்த்‌ தளபதி விடுக்கும்‌ 
போர்‌ குறித்த எச்சரிக்கையைக்‌ கேட்டவுடன்‌ அதன்‌ 


19 


விளைவு என்னவாகும்‌ என்பதை மக்கள்‌ கண்ணால்‌ 
காண்பதால்‌ அதன்‌ விபரீதத்தை உடனடியாக 
விளங்கிக்கொள்ள முடிகிறது. எனவேதான்‌ மக்கள்‌ 
போர்‌ எச்சரிக்கையைக்‌ கேட்டவுடன்‌ அச்சம்‌ 
கொள்கின்றனர்‌. இறைவன்‌ கொடுக்கும்‌ எச்சரிக்கை 
குறித்து அச்சமற்று இருக்கின்றனர்‌. அதன்‌ 
விளைவாகத்‌ தான்‌ செய்யும்‌ பாவங்களுக்கு அவன்‌ 
வருத்தப்படுவதில்லை; ஒழுக்கமான வாழ்க்கையை 
வாழ முயல்வதில்லை. 


இறைவன்‌ நமக்கு நெற்றியின்‌ கீழ்‌ விழித்‌ 
இருக்கும்‌ இரு கண்களை மட்டும்‌ தரவில்லை. 
நமது கண்களின்‌ பார்வையிலிருந்து மறைந்துள்ள 
சித்தாந்தங்களையும்‌ எதார்த்தங்களையும்‌ கண்டறிவதற்கு 
மற்றொரு கண்ணையும்‌ கந்திருக்கிறான்‌. அதுதான்‌ 
அறிவுக்‌ கண்‌ அல்லது மனக்கண்‌. 

மக்களுக்கு மறுமை பற்றிய நம்பிக்கை 
ஏற்படாததற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
அறிவைப்‌ பயன்படுத்தாததுதான்‌. மக்கள்‌ சற்று 
அறிவுக்‌ கண்ணைத்‌ திறந்து சிந்தித்தால்‌ நம்‌ 
கண்களுக்கு முன்‌ வருபவைகளை விட நம்‌ 
கண்களுக்குப்‌ புலப்படாமல்‌ மறைந்திருக்கும்‌ 
வாழ்க்கைதான்‌ உண்மையானது என்பதனை 
உறுதியாக ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌. 


20 





“உலகில்‌ உள்ள அனைவராலும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்கூடிய ஒரே உண்மை எது? என்று 
கேட்டால்‌, “மரணம்‌ தான்‌' என அனைவரும்‌ கூறுவர்‌. 
இன்னும்‌, ஒருவருக்கு மரணம்‌ எந்த நேரத்திலும்‌ 
ஏற்படலாம்‌ என்பதையும்‌ எல்லோரும்‌ நன்கு 
அறிந்திருக்கிறார்கள்‌. ஒரு மனிதனுக்கு மரணத்தைப்‌ 
பற்றிய சிந்தனை ஏற்பட்டால்‌ “மரணத்திற்குப்‌ பின்‌ 
குன்‌ பிள்ளைகளின்‌ நிலை என்னவாகும்‌?” என்ற 


சிந்தனையில்‌ நொடிந்து போகிறான்‌. 


எனவே குன்‌ குழந்தைகளின்‌ எதிர்‌ 
காலத்தைப்‌ பாதுகாக்கத்‌ தன்‌ ஆயுள்‌ முழுவதையும்‌ 
செலவு செய்கிறான்‌. ஆனால்‌ தன்னுடைய மறுமை 
வாழ்க்கைக்காக எந்த ஒரு முன்னேற்பாடும்‌ செய்ய 
அவன்‌ முற்படுவதில்லை. அவனது மரணத்திற்குப்‌ 
பின்‌ அவனது குடும்பத்தினர்கள்‌ மட்டும்தான்‌ 
வாழ்வார்கள்‌ என்பது போலவும்‌ மரணிக்கும்‌ 
இவனுக்கு இனி வாழ்க்கையே இல்லாததைப்‌ 
போலவும்‌ அவன்‌ செயல்படுகிறான்‌. 

மரணத்திற்குப்‌ பின்புதான்‌ உண்மையான 
வாழ்க்கையே அரம்பமாகிறது என்ற உண்மையை 
அவன்‌ உணராதவனாக வாழ்கிறான்‌. 

மரணித்த பின்‌ சவக்குழியில்‌ மண்ணைப்‌ 
போட்டு மூடுவகென்பது தன்‌ வாழ்க்கையை 

21 


குழிதோண்டிப்‌ புதைப்பது மட்டுமல்ல. மாறாகத்‌ 
தன்னுடைய மறுமை வாழ்க்கையின்‌ தொடக்கம்தான்‌ 
அது என்ற எதார்த்தத்தை மனிதன்‌ அறிந்திருந்தால்‌ 
தன்‌ குழந்தைகளின்‌ எதிர்காலத்தைப்‌ பற்றி 
சிந்திப்பதோடு மட்டுமல்லாது மரணித்தபின்‌ தன்‌ 
நிலை என்னவாகும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ அவன்‌ 


சிந்தித்திருப்பான்‌. 








மதச்சார்புள்ளவன்‌, மத நம்பிக்கையற்றவன்‌ 
என இருவரிடமும்‌ மறுமை வாழ்க்கை பற்றிய 
நம்பிக்கை முழுமையாக இல்லை. மரணத்திற்குப்‌ 
பின்வரும்‌ மறுமை வாழ்க்கைக்‌ குறித்து இரண்டு 
விதத்தில்‌ சந்தேகங்கள்‌ அவர்களிடம்‌ எழுகின்றன. 
1. மனிதன்‌ மரணித்த பின்‌ மண்ணோடு மண்ணாகி, 
எரிந்து சாம்பலாகி விட்ட பின்‌ அவன்‌ எவ்வாறு 
மறுபடியும்‌ உயிருடன்‌ எழுப்பப்படுவான்‌? 


2. இந்த உலக வாழ்க்கை நம்‌ கண்களுக்குப்‌ 
புலப்படுகிறது; நாம்‌ வாழ்கிறோம்‌. ஆனால்‌ மறுமை 
வாழ்க்கை நம்‌ கண்களுக்குப்‌ புலப்படுவதில்லையே? 
மறுமை வாழ்க்கையை எவரும்‌ கண்ணால்‌ 
கண்டதில்லையே? பிறகு எவ்வாறு மறுமையை 
நம்புவது? 


வாருங்கள்‌ இந்த இரு கேள்விகான பதிலைக்‌ 


காண்போம்‌. 


22 


மரணித்திற்குப்‌ பின்‌ மனித வாழ்க்கை 

நான்‌ மரணித்து மண்ணோடு மண்ணாகிய 
பின்பு எழுப்பப்படுவேனா? என்ற கேள்வி 
மனிதர்களின்‌ மனதில்‌ அழமாகப்‌ பதிந்திருக்கிறது. 
அனால்‌ ஒரு சிலரே இந்தக்‌ கேள்விக்கான விடையை 
அறிந்துக்கொள்ள முயல்கின்றனர்‌. 

நாம்‌ சற்று இர்க்கமாகச்‌ சிந்தித்தால்‌ இந்தப்‌ 
பிரச்சனை குறித்த பதிலுக்குத்‌ தீர்வு காணலாம்‌. 
இறைவன்‌ மனிதர்களைச்‌ சோதிப்பதற்காகத்தான்‌ 





மறுமை உலகை அவர்களின்‌ கண்களிலிருந்து 
மறைத்து வைத்துள்ளான்‌. இறைவன்‌ தனது 
வல்லமையை உணர்த்தவும்‌ சிந்திப்பதற்கும்‌ 
ஏராளமான அத்தாட்சிகளை இவ்வுலகில்‌ 
படைத்துள்ளான்‌. இந்த உலகம்‌ மறுமையின்‌ 
பிம்பத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ ஒரு கண்ணாடி. இதை 
எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால்‌, முதலில்‌ 
மனிதன்‌ உருவான விதத்தை நோக்குவோம்‌. 
மனிதன்‌ ஆரம்பத்தில்‌ மனித உருவாக்கத்திற்குத்‌ 
தொடர்பில்லாத அற்பமான ஒரு துளி விந்தாக 
இருக்கின்றான்‌. அந்த விந்து தாயின்‌ கருவறையில்‌ 
மனித உருவை பெறுகிறது. கண்ணுக்குத்‌ தெரியாத, 
அற்பமான விந்து வளர்ந்து இன்று மனிதனாகப்‌ 
பரிணமித்துக்‌ காட்சியளிக்கும்‌ போது, மண்‌ குழியில்‌ 


23 


புதைந்து சிறிய சிறிய தூசுகளாக, அணுக்களாகப்‌ 
பூமியில்‌ பரவிடும்‌ நாம்‌ மீண்டும்‌ முழு மனிதனாக 
எழுப்பப்படுவோம்‌ என்பதில்‌ நமக்கு என்ன 
சந்தேகம்‌? 


முன்பு கண்களுக்குத்‌ தெரியாத, உணர்வுகள்‌ 
பரிச்சயம்‌ செய்ய முடியாத அளவிற்கு ஆகாயத்திலும்‌ 
பூமியிலும்‌ அதிகமாகப்‌ பரவியிருந்த அணுக்களின்‌ 
கலவைதான்‌ ஓடியாடி திரியக்‌ கூடிய இன்றைய 
மனிதனின்‌ ஆரம்ப நிலை. இறைவன்‌ தனது 
வல்லமையைக்‌ கொண்டு இந்த அணுக்களை இன்று 
பேசக்கூடிய, நடக்கக்‌ கூடிய, சிந்திக்கும்‌ ஆற்றல்‌ 
பெற்ற மனிதனாக உருவாக்கி இருக்கும்போது, 
மரணித்து நீர்‌, காற்று, பூமி இவற்றில்‌ கலந்து 
விட்டாலும்‌ இறைவனின்‌ கட்டளை வந்து 
விட்டால்‌ நாம்‌ மறுபடியும்‌ முழு மனித உடலுடன்‌ 
எழுப்பப்படுவோம்‌ என்பதில்‌ வியப்பு என்ன 
உள்ளது? முதல்‌ தடவை நடந்த அதே நிகழ்வு 
மறுபடியும்‌ நிகழப்‌ போகிறது. நாம்‌ மரணித்த பிறகு 
நீர்‌, நிலம்‌, காற்றில்‌ கலந்துள்ள நம்‌ உடல்‌ அணுக்கள்‌, 
இறைவனின்‌ கட்டளை வந்தவுடன்‌ மீண்டும்‌ 
உருவம்‌ எடுக்கப்‌ போகின்றது. இறைவனுக்கு இது 
சுலபமானதே. 

உலகத்தில்‌ உள்ள சில உதாரணங்களே 
மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு என்ற 


24 


எதார்த்தத்தை நமக்குச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. 
உதாரணமாக ஒவ்வொரு மழைக்காலத்திலும்‌ 
நம்மைச்‌ சுற்றியுள்ள நிலப்பரப்பு அனைத்தும்‌ 
பசுமையாகத்‌ தென்படுகின்றன. 


மழைக்காலத்துக்குப்‌ பின்‌ தொடரும்‌ கோடைக்‌ 
காலம்‌ அந்தப்‌ பசுமையான தாவரங்களுக்கு மரண 
ஓலை சுமந்து வருறெது. கோடைக்காலத்தில்‌ பசுமை 
மாறி பூமி வறண்ட நிலப்பரப்பாகி விடுகின்றது. 
பூத்துக்‌ குலுங்கிய பூமி வறண்டு வெற்றிடமாகக்‌ 
காட்சியளிக்கிறது. 


ஒரு முழு வாழ்க்கை தொடங்கி முடிந்தும்‌ 
விடுகிறது. அடுத்த வருட மழைக்‌ காலத்தில்‌ வறண்டு 
மடிந்த தாவரங்கள்‌ அனைத்தும்‌ மீண்டும்‌ புத்துயிர்‌ 
பெற்றுப்‌ பசுமையாகக்‌ காட்சியளிக்கின்றன. 
மனிதன்‌, மரணித்த பின்‌, உயிர்‌ பெற்று எழுவதும்‌ 
இது போன்றதுதான்‌. 


இதையே மற்றொரு கோணத்திலும்‌ 
சிந்திக்கலாம்‌. மரணித்த பின்‌ வாழ்க்கை உண்டா 
இல்லையா என்ற கேள்வி எழுவதற்கு முதன்மைக்‌ 
காரணம்‌, வாழ்க்கை குறித்த நம்‌ புரிதல்தான்‌. மனித 
வாழ்க்கை என்பது நமது இந்த பெளதீக உடல்‌ 
மட்டும்தான்‌ என நாம்‌ தீர்மானித்து விட்டதால்‌ 





25 


மனித உருவம்‌ மடிந்து மண்ணாகிப்‌ போன பின்‌ 


எவ்வாறு மறுபடியும்‌ முழு உருவமாக எழ முடியும்‌ 
என நாம்‌ சிந்திக்கிறோம்‌. 


மனிதன்‌ மரணமடைந்தால்‌ அவன்‌ 
ஊமையாகக்‌ கிடக்கிறான்‌. அவனது செயல்பாடுகள்‌ 
அனைத்தும்‌ முடிந்து விடுகின்றன. இறுதியாக 
அவன்‌ மண்ணில்‌ புதைக்கப்படுறொன்‌ அல்லது 
எரிக்கப்படுகிறான்‌. சில தினங்களிலேயே மண்ணோடு 
மண்ணாகக்‌ கலந்து இறுதியில்‌ ஒன்றுமில்லாதவன்‌ 
போல்‌ நம்‌ பார்வையிலிருந்து அவன்‌ மறைந்து 
விடுவதை நாம்‌ நாள்தோறும்‌ காணுகிறோம்‌. பிறகு 
எவ்வாறு மீண்டும்‌ ஒரு முறை முழு உடலுடன்‌ 
அவனால்‌ உயிர்த்தெழ முடியும்‌? என நமக்குத்‌ 
தோன்றுகிறது. 

புறத்கோற்றத்தில்‌ நாம்‌ காணும்‌ உடலை' 
மனிதன்‌ எனக்‌ கூற இயலாது. மாறாக அந்த 
உடலில்‌ குடி கொண்டுள்ள ஆன்மாதான்‌ 
உண்மையான மனிதன்‌. உடலைப்‌ பொருத்தமட்டில்‌ 
அது 'செல்கள்‌' எனப்படும்‌ உயிர்‌ அணுக்களால்‌ 
கட்டப்பட்டுள்ளது. இந்த செல்கள்‌” ஒரு 
கட்டடத்தில்‌ உள்ள செங்கல்களைப்‌ போன்றவை. 
நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல இந்த செல்கள்‌ அழிந்து 
புதிதாகத்‌ தோன்றுகின்றன. நாம்‌ உண்ணக்கூடிய 


26 


உணவு மூலம்‌ இந்த உருமாற்றம்‌ ஏற்படுகின்றது. 
பழைய செல்கள்‌ அழிந்து புதிய செல்கள்‌ தோன்றிக்‌ 
கொண்டே இருக்கின்றன. அக்கலும்‌ அழித்தலும்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டே இருக்கின்றது. அந்த 
வகையில்‌ பத்து வருடங்களுக்கு முன்பாக 
உங்களிடம்‌ இருந்த செல்கள்‌ இப்போது இல்லை. 
உங்களுடைய இந்த உடல்‌ முற்றிலும்‌ புதிய உடல்‌. 
கடந்த பத்து வருடங்களாக உங்களிடமிருந்து 
இறந்த செல்களை ஒருங்கிணைத்தால்‌, உங்களைப்‌ 
போன்றே தோற்றமுடைய ஒரு புதிய மனிதனை 
உருவாக்கி விட முடியும்‌. 


உங்களுக்கு வயது நூறு என்றால்‌, 
உங்களைப்‌ போன்றே தோற்றமுடைய பத்து 
உருவங்களை உருவாக்க முடியும்‌. ஆனால்‌ அவை 
வெறும்‌ எலும்பும்‌ சதைகளுமே அன்றி அவற்றில்‌ 
உங்கள்‌ ஆன்மா பரிணமிப்பது கிடையாது. அந்த 
உடல்களிலெல்லாம்‌ நீங்கள்‌ இல்லை. 


அந்தப்‌ பழைய உடல்களையெல்லாம்‌ 





விட்டு விட்டு, உங்கள்‌ ஆன்மா ஒரு புதிய உடலில்‌ 
குடி கொண்டுள்ளது. உடல்‌ மாறி விட்டாலும்‌ 
'நீங்கள்‌' நீங்களாகவே இருக்கிறீர்கள்‌. உதாரணமாக 
நீங்கள்‌ பத்து அண்டுகளுக்கு முன்‌ ஒரு நபருடன்‌ 
ஒப்பந்தம்‌ செய்து இருந்தால்‌. அதை இப்போதும்‌ 


27 


நான்தான்‌ செய்கேன்‌ என்று நீங்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்கிறீர்கள்‌. பத்து அண்டுகளுக்கு முன்‌ இருந்த 
உங்கள்‌ உடலமைப்பு தற்போது இருக்காது. 
அப்படி. இல்லா விட்டாலும்கூட அதை நான்தான்‌ 
செய்தேன்‌ என்கிறீர்கள்‌. அந்த ஒப்பந்தம்‌ செய்த 
கைகளோ, நாவோ இப்போது இல்லாவிட்டாலும்‌ 
அது நான்தான்‌ செய்தேன்‌ என்று ஒப்பந்தத்தை 
நிறைவேற்றுகிறீர்கள்‌. 

ஆக, மனிதன்‌ இறந்தவுடன்‌ மக்கி மறைந்து 
போகும்‌ உடலுக்கு 'மனிதன்‌' என்று பெயரல்ல. 
மாறாக இறந்து போகாத அஆன்மாவுக்குத்தான்‌ 
மனிதன்‌ என்று பெயர்‌ என்ற எதார்த்த உண்மையை 
மாறுபடும்‌ உடலையும்‌ மாறுபடாத ஆன்மாவையும்‌ 
கொண்டு புரிந்துகொள்ள முடி கிறது. 

சக்பஸ்த்‌ போன்ற உருதுக்‌ கவிஞர்கள்‌ 
சொல்வது போல்‌, 


வாழ்க்கை என்பது என்ன? 

பஞ்ச புதங்களில்‌ ஏற்படும்‌ ஒழுங்கு! 
மரணம்‌ என்பது என்ன? 

இந்த பூதங்களின்‌ சிதறல்‌! 


இது மிகத்‌ தவறான கருத்து. 


28 


இவர்களின்‌ வாதம்‌ அறிவுக்கும்‌ இயற்கைக்கும்‌ 
முரணானது. இவர்கள்‌ கூறுவதைப்‌ போல்‌ 
அணுக்கள்‌ ஒன்று சேர்ந்து இருப்பதுதான்‌ வாழ்க்கை 
என்றால்‌, அந்த வாழ்க்கை அணுக்கள்‌ உயிருடன்‌ 
இருக்கும்போது மட்டுமே நிலைத்திருக்கும்‌. ஒரு 
விஞ்ஞானி இந்த அணுக்களைப்‌ பூமியில்‌ இருந்து 
பிரித்தெடுத்து ஒன்று சேர்த்தால்‌ மட்டுமே 
உயிர்‌ தோன்றியிருக்கும்‌. இந்த இரண்டுமே 
முரண்பட்டதாகத்‌ கோன்றுகிறது. 





விபத்துகளில்‌ கை கால்களை மட்டும்‌ 
இழந்தவர்கள்‌ உயிரிழப்பது இல்லை. சில 
நேரங்களில்‌ உடல்‌ ஆரோக்கியமாக இருக்கக்‌ கூடிய 
மனிதர்கள்கூட திடீர்‌ மாரடைப்பால்‌ இறக்கின்றனர்‌. 
எந்த மருத்துவராலும்‌ இதற்கான காரணத்தைக்‌ 
கூற முடிவதில்லை. அவர்களின்‌ இறந்த உடல்‌ 
எந்தக்‌ குறைபாடுமின்றி நன்றாக இருக்கிறது. 
அனால்‌ “ஆன்மா' உடலை விட்டுப்‌ பிரிந்து 
விட்டது. அணுக்களால்‌ ஒன்று சேர்க்கப்பட்ட 
உடல்‌ மட்டுமல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பதன்‌ 


பொருள்‌ வேறு. 


உயிருள்ள ஒரு மனிதனைப்‌ படைப்பதற்கான 
எந்த ஆய்வுக்‌ கூடமும்‌ உலகில்‌ இல்லை. எனினும்‌ 
உயிரில்லாத மனித உடலை உருவாக்க முடியும்‌. 


29 


இதிலிருந்து, மனித உடல்‌ சாதாரண அணுக்களால்‌ 
அனது என்பது தெரிகிறது. நம்‌ உடலில்‌ இருக்கும்‌ 
கார்பன்‌, கரித்துண்டில்‌ இருக்கும்‌ கார்பன்‌ போன்றது; 
ஹைட்ரஜன்‌ மற்றும்‌ ஆக்சிஜன்‌ தண்ணீரின்‌ 
மூலக்கூறில்‌ இருப்பது போன்றது; ஹைட்ரஜன்‌ 
வாயு மண்டலத்தில்‌ இருப்பது போன்றது. அனால்‌ 
உயிருள்ள மனிதன்‌ இப்படிச்‌ சில சாதாரண 
அணுக்களைக்‌ கொண்டு ஓர்‌ அசாதாரண 
தொகுப்பு முறையால்‌ அக்கப்பட்டவனா? அல்லது 
வேறு ஏதேனும்‌ ஒன்றால்‌ அனவனா? மனித 





உடல்‌ இப்படிப்பட்ட பொருட்களால்‌ அனது 
என்றாலும்‌, இப்பொருட்களின்‌ சேர்க்கையால்‌ 
ஓர்‌ உயிருள்ள மனிதனை உருவாக்கும்‌ நிலைக்கு 
நாங்கள்‌ இன்னும்‌ வரவில்லை என விஞ்ஞானிகள்‌ 
ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. இதிலிருந்து நாம்‌ அறிவது 
யாதெனில்‌, மனிதன்‌ என்பவன்‌ வெறும்‌ உயிரற்ற 
அணுக்களின்‌ சேர்க்கையால்‌ அனவன்‌ அல்லன்‌. 
மாறாக, அணுக்களால்‌ அன உடல்‌ மற்றும்‌ உயிரின்‌ 
சேர்க்கைதான்‌ மனிதன்‌. மனிதன்‌ இறந்துவிட்டால்‌ 





அவனது உடல்‌ மட்டும்‌ கண்ணுக்குத்‌ தெரிகிறது. 
அவனது உயிர்‌ வேறொரு உலகத்திற்குப்‌ பயணம்‌ 
புறப்பட்டுவிடுகிறது. 

இந்த விவாதத்தின்‌ மூலம்‌ நாம்‌ அறிந்து 


கொள்வது என்னவென்றால்‌, மனித வாழ்க்கை 


30 


இந்த உலகத்துடன்‌ முடிந்து விடும்‌ ஒன்றல்ல 
என்பதுதான்‌. 


அன்மா மறுமை உலகுடன்‌ தொடர்புடையது 





என்பதை உணர்ந்து கொண்டால்‌ மரணத்திற்குப்‌ 
பின்‌ ஒரு வாழ்க்கை என்ற கொள்கையை நமது 
அறிவு ஏற்றுக்கொள்ளும்‌. மரணத்திற்கு முன்‌ உள்ள 
தற்போதைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை 
அல்ல, மரணத்திற்குப்‌ பின்னும்‌ ஒரு வாழ்க்கை 
உண்டு. மேலும்‌ இந்த உலகம்‌ தற்காலிகமானது 
என்பதையும்‌ நம்மால்‌ உணர முடிகிறது. ஆகவே 
நாம்‌ இறந்துவிட்டால்‌ வாழ்க்கை முடிந்து 
விடுவதில்லை. மற்றுமொரு உலகில்‌ நமது வாழ்க்கை 
தொடர்கிறது. 


இதைப்‌ புரிந்துகொண்ட பெரும்பாலான 
மக்கள்‌ இறைவனையும்‌ மறுமையையும்‌ நம்பவே 
செய்கின்றனர்‌. மேலும்‌ அவர்கள்‌ மறுக்கக்கூடியவர்‌ 
களாகவும்‌ இல்லை. பிரச்சனை என்னவென்றால்‌ 
அவர்களது நம்பிக்கை அவர்களின்‌ செயல்களில்‌ 
எதிரொலிப்பதில்லை. அவர்களது நோக்கமெல்லாம்‌ 
உலகியல்‌ வெற்றி ஒன்று மட்டும்தான்‌. 


இதைப்‌ புரிந்துகொள்ள வேண்டுமானால்‌ 
உதாரணமாகப்‌ பூமியின்‌ புவி ஈர்ப்பு விசை மறைந்து 


31 


6000 மைல்‌ வேகத்தில்‌ பூமி சூரியனை நோக்கிச்‌ 
சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு விஞ்‌ 
ஞானிகள்‌ சொல்வார்களேயானால்‌ என்னவாகும்‌ 
என்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. ஒரு சில வாரத்தில்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ உள்ள அனைத்து 
உயிரினங்களும்‌ அழிந்து போய்விடும்‌ என்ற 
நிலையில்‌ உலகமே ஸ்தம்பித்து விடும்‌. 


அனால்‌, இந்த உலகம்‌ இதை விட 
பயங்கரமான ஒன்றைச்‌ சந்திக்கவிருக்கின்றது. 
அதுதான்‌ மறுமை நாள்‌ அல்லது தீர்ப்பு நாள்‌. 
அன்று ஓவ்வொரு மனிதனும்‌ அவனுடைய 
செயல்களைக்‌ குறித்து விசாரிக்கப்படுவான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ தோன்றிய அன்றே அதனைக்‌ குறித்து 
முடிவு செய்யப்பட்டு விட்டது. பலருக்கு இந்த 
உண்மை தெரிந்திருந்தாலும்‌ மிகச்‌ சிலர்‌ மட்டுமே 
மறுமை வாழ்விற்காகத்‌ தம்மைத்‌ தயார்‌ செய்து 





கொள்கின்றனர்‌. 
நாம்‌ எவ்வாறு தீர்ப்பளிக்கப்படுவோம்‌? 


நாம்‌ எவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படுவோம்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்ள மனிதனின்‌ செயல்கள்‌ 
குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது. மனிதனின்‌ 
செயல்கள்‌ இரண்டு விதமாக இருக்கின்றன. 


32 





முதல்‌ வகைச்‌ செயல்கள்‌ எந்த விதமான நீதி நெறி 
முறைகளுக்கும்‌ உட்படுத்த முடியாதவை. அவை 
எதிர்பாராத விதமாக அல்லது தன்னிச்சையாக 
நடப்பவை. அதன்‌ விளைவுகள்‌ நல்லதாக அல்லது 
கெட்டதாக இருப்பினும்‌ அவற்றை நம்மால்‌ 
தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால்‌ அவை எந்த 
வித உள்நோக்கமும்‌ இல்லாமல்‌ நடைபெறுகின்றன. 
இரண்டாவது வகையான செயல்கள்‌ அவை 
ஆழமான உள்நோக்கத்துடன்‌ நன்மை, தீமை கருதி 
செய்யப்படுகின்றன. அவை நீதி நெறிமுறைகளுக்கு 


உட்பட்டவை. 


இந்த இரண்டையும்‌ புரிந்துகொள்ள 
வேண்டுமானால்‌, ஓர்‌ உதாரணம்‌ தேவைப்படுகிறது. 
ஒருவன்‌ நடந்து செல்லும்போது, மரத்தின்‌ மீது 
எதேச்சையாக வைக்கப்பட்ட கல்‌, அவன்‌ தலை 
மேல்‌ விழுந்து பலமான காயம்‌ ஏற்பட்டு விட்டது 
என்றால்‌ அதற்காக அவன்‌ மரத்தைத்‌ தாக்கவோ, பழி 
வாங்கவோ செய்வானா? ஒரு போதும்‌ மாட்டான்‌! 
அனால்‌, வேண்டுமென்றே யாராவது உங்கள்‌ மீது 
கல்லை எறிந்து உங்களைக்‌ காயப்படுத்தி விட்டால்‌, 
நீங்கள்‌ கோபப்பட்டு அதே போல பழி வாங்கத்‌ 
துடிப்பீர்கள்‌ அல்லவா? அது போல, நிகழ்வைப்‌ 
பொறுத்து அல்ல நோக்கத்தைப்‌ பொறுத்துதான்‌ 


33 


செயல்கள்‌ தீர்மானிக்கப்படுகின்றன. அதைத்தான்‌ 
நீதி நெறிமுறை என்கிறோம்‌. 

மேலே குறிப்பிடப்பட்ட உதாரணம்‌ மிக 
எளிமையான ஒன்று. உடனடியாகக்‌ கணித்து எளிதில்‌ 
தீர்ப்பு சொல்ல முடியும்‌. ஆனால்‌ வாழ்க்கையில்‌ 
நிகழக்‌ கூடிய பல்வேறு குற்றங்களில்‌, பல தெரியாமல்‌ 
மறைக்கப்பட்டு விடுகின்றன. பல சமயங்களில்‌ 
குற்றவாளிகள்‌ அடையாளம்‌ காணப்படுவதில்லை. 
சட்டமோ, சமுதாயமோ எந்தத்‌ தண்டனையும்‌ 
வழங்குவதில்லை. சில சமயங்களில்‌ குற்றவாளிகள்‌ 
தங்களது பணபலம்‌, புத்திசாலித்தனம்‌ அகியவற்றைக்‌ 
கொண்டு எந்தத்‌ தண்டனையும்‌ பெறாமலேயே 
தப்பித்து விடவும்‌ செய்கின்றனர்‌. இதனாலேயே 
குற்றங்களும்‌ அதிகரிக்கின்றன. 

அனால்‌, நம்மைப்‌ படைத்த இறைவன்‌ 
நமது குற்றங்களைக்‌ குறித்து விசாரிப்பான்‌' 
என்றால்‌ எவனுக்கும்‌ குற்றம்‌ செய்யத்‌ துணிவு 
இருக்காது. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும்‌ 
ஒரு நாள்‌ தன்னைப்‌ படைத்த இறைவனுக்கு 
முன்பாக வெறுங்கையுடன்‌, எதையும்‌ மறைக்க 
இயலாத நிலையில்‌ நிற்க வேண்டியுள்ளது. 
மனிதர்களது நல்ல, தீய எண்ணங்களுக்கு ஏற்ப நீதி 


34 


வழங்கப்பட்டுச்‌ சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ 
செல்ல வேண்டியிருக்கிறது. 

சொர்க்கம்‌, நரகம்‌ இரண்டும்‌ நம்‌ 
பார்வையிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. 
அவை மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால்‌ 
நல்ல மனிதனைச்‌ சரிவர சோதித்து அறிய இயலாது. 
மனிதனின்‌ ஒவ்வொரு செயலுக்கும்‌ ஒரு விளைவு 
உண்டு. நாம்‌ செயல்படுவதைப்‌ பொறுத்து அதில்‌ 
நன்மையும்‌ தீமையும்‌ ஏற்படுகின்றன. நன்மை 
செய்தால்‌ வாழ்க்கைத்‌ தேர்வில்‌ வெற்றி, தீமை 
செய்தால்‌ தோல்வி. 


35 


மறுமை என்றால்‌ என்ன? 


மறுமை உலகம்‌ எனப்படுவது, நமது 
எண்ணங்களுக்கு ஏற்றப்படி செயல்களுக்கான 
முழுப்‌ பலனையும்‌ அனுபவிக்கும்‌ இடமாகும்‌. 
இப்பொழுது நமக்கு சில கேள்விகள்‌ உதிக்கன்றன. 
மறுமை உலகம்‌ என ஒன்று உண்டு என எப்படி. 
உறுதி செய்து கொள்வது? அதனை அடைவதற்கு 
நாம்‌ எப்படி நம்மைத்‌ தயார்படுத்திக்‌ கொள்வது? 
இதற்கான பதிலைத்‌ தெரிந்துகொள்ள ஒலி எப்படி. 





உருவாகிறது என ஆராய்வோம்‌. 


நம்முடைய குரல்‌ வெளிப்படுத்தும்‌ சப்தத்தை 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அதன்‌ ஒலியை நாம்‌ 
கேட்கிறோம்‌. பேசுவதற்கு நாவை அசைக்றெ 
போது குரல்வளையிலிருந்து வெளிப்படும்‌ காற்றின்‌ 
ஒலியைத்தான்‌ நாம்‌ சப்தம்‌ என்கிறோம்‌. அனால்‌ 
அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நம்மால்‌ 
பார்க்க முடியாது. இந்த ஒலி அலைகள்‌ காற்றில்‌ 
பதிவு செய்யப்படுகின்றன. 

இன்று பல ஆராய்சியாளர்கள்‌, “அயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த மனிதர்களின்‌ 
நாவிலிருந்து வெளியான பேச்சுக்கள்‌ அனைத்தும்‌ 
காற்றுடன்‌ கலந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. 
அனால்‌ அவற்றைக்‌ கேட்க முடியாது” என்பதாகக்‌ 


36 


கூறுகின்றனர்‌. எனினும்‌ அந்தச்‌ சப்தங்களை 
உள்வாங்கி வெளிப்‌ படுத்தக்கூடிய கருவி ஏகேனும்‌ 
நம்மிடம்‌ இருந்தால்‌ நம்மால்‌ அதைக்‌ கேட்க 
இயலும்‌. 

நம்மைச்‌ சுற்றி காற்றின்‌ ஓர்‌ உரை உள்ளது. 
நமது வாயிலிருந்து வெளியாகும்‌ வார்த்கைகள்‌ 
எல்லாம்‌ அதில்‌ பதிந்து விடுகின்றன. நமது 
செயல்களின்‌ அடித்தளமாக இருக்கும்‌ எண்ண 
வோட்டங்கள்‌ அனைத்தும்‌ அதில்‌ பதிவு 
செய்யப்படுகின்றன. இசைத்தட்டுப்‌ பெட்டியில்‌ 
(CD Player) CDயைச்‌ செலுத்தியதும்‌ அது பதிவு 
செய்திருப்பதை வெளிப்படுத்துவதைப்‌ போலத்தான்‌ 
நம்முடைய அனைத்துச்‌ செயல்களும்‌ அதன்‌ 
உள்‌ நோக்கங்களும்‌ பதிவு செய்யப்படுகின்றன. 
எஜமானனாகிய இறைவன்‌ நம்மை மறுபடியும்‌ 
எழுப்பும்‌ நாளன்று இவையனைத்தும்‌ நம்‌ 
கண்களுக்கு முன்‌ கொண்டு வரப்படும்‌. அன்று 
மனிதன்‌ இவையனைத்தையும்‌ பார்த்து வியந்து 
கூறுவான்‌: 

“எங்களுடைய கேடே! இதென்ன புத்தகம்‌ 
(எங்களுடைய பாவங்கள்‌) சிறிதோ பெரிதோ 
ஒன்றையும்‌ விடாது இதில்‌ வரையப்பட்டு 
இருக்கிறதே”. (திருக்குர்‌ஆன்‌ 18:49) 


37 


கணக்கு கொடுக்க வேண்டும்‌ எனும்‌ கோட்பாடு 


மனிதன்‌ இறைவனின்றி வாழ முடியாது. 
அவனுடைய வாழ்க்கை இறைவனின்றி நிறைவு 
பெறாது. ஒரு சிந்தனையாளன்‌ கூறுகின்றான்‌: 
“இறைவன்‌ என்று ஒருவன்‌ இல்லாமல்‌ போயிருந்தால்‌ 
நாம்‌ ஒருவனைக்‌ கண்டுபிடிக்க வேண்டிய நிலைக்கு 
அளாகி இருப்போம்‌”. உண்மையில்‌ இறைவன்‌ 
க்கின்றான்‌ என்பதை ஊகத்தின்‌ ப்படையில்‌ 
இருக்கின்ற த ஊகத்தின்‌ அடி. 
ல்லாமல்‌ உறுதியாகவே இறைவன்‌ க்கின்றான்‌ 
௮) ற ரு ற 
என்று நம்பலாம்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
அவனுக்குரிய தகுதி நிலையை நாம்‌ நல்க வேண்டும்‌. 


மனிதன்‌ அவனுடைய வாழ்க்கையைச்‌ சீராக 
நடத்த சிறந்ததொரு நியதியை வைத்திருக்க வேண்டும்‌ 





என விரும்புகிறான்‌. இறைவன்‌ மனிதனுக்கு 
வேண்டிய இந்த நியதியைத்தான்‌ முழுமை பெற்ற 
ஒரு கொள்கையாக வழங்குகிறான்‌. 

மனிதர்‌ இயந்திரங்களைப்‌ போன்று 
கட்டுப்படுத்தப்படக்‌ கூடி யவர்களோ, விலங்குகளைப்‌ 
போல்‌ முழுமையாக உள்ளுணர்வால்‌ செயல்படக்‌ 
கூடியவர்களோ அல்லர்‌. மனிதர்கள்‌ சுதந்திரமாகச்‌ 
செயல்படக்கூடி யவர்கள்‌; சுயமாகச்‌ சிந்தித்து 
முடிவு எடுக்கக்‌ கூடியவர்கள்‌. அத்தகைய 


38 


மனிதனை நேர்வழியில்‌ நடத்துவது எப்படி, 
அவனைத்‌ தொடர்ந்து ஓஒழுக்கமுடையவனாக 
வாழச்‌ செய்வது எப்படி, என்ற கேள்வி எழலாம்‌. 
சமுதாயக்‌ கட்டுப்பாடு, சட்ட திட்டங்கள்‌ அல்லது 
சீர்திருத்தவாதிகளின்‌ அறிவுரைகள்‌ இவை யாவும்‌ 
முழுமையாக பயனளிக்கக்‌ கூடியவை அல்ல 
என்றுதான்‌ வரலாறு கூறுகிறது. 








சமுதாயத்தின்‌ சட்ட திட்டங்கள்‌ குறை 
பாடானவை என்பதை நம்‌ வாழ்க்கை அனுபவம்‌ 





சுட்டிக்‌ காட்டுகிறது. சட்டத்தில்‌ உள்ள குறை 
பாடுகளைப்‌ பயன்படுத்தித்‌ தவறு செய்பவன்‌ 
எளிதில்‌ தப்பிக்க முடியும்‌. சீர்திருத்தவாதிகளின்‌ 
அறிவுரைகளாலும்‌ முழுமையான மாற்றத்தைக்‌ 
கொண்டு வர இயலாது. நமக்கு மேல்‌ அளப்பறிய 
சக்தி படைத்த ஒருவன்‌ இருக்கின்றான்‌, அவன்‌ 
நம்மை அணு அணுவாகக்‌ கண்காணித்துக்‌ 
கொண்டி ருக்கின்றான்‌, அவன்‌ நற்கூலியும்‌ 
குண்டனையும்‌ கொடுப்பான்‌, அவனிடமிருந்து 
தப்பிக்க முடியாது போன்ற எண்ணங்கள்‌ 
ஏற்பட்டால்தான்‌ ஒருவனால்‌ ஒழுக்கமுடையவனாக 
வாழ முடியும்‌. 

அந்த வல்லமை மிக்க சக்தி ஒன்றுதான்‌ 
இருக்க முடியும்‌, அதுதான்‌ இறைவன்‌. இறை 


39 


நம்பிக்கை மூலம்‌ ஒரே நேரத்தில்‌ இரண்டு 
நிலைகளில்‌ செயல்பட முடியும்‌. ஒன்று, மனிதன்‌ 
அவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம்‌ 
அறிந்தவனும்‌ தன்னைத்‌ தண்டிப்பதற்கு எல்லா 
அதிகாரமும்‌ படைத்தவனுமாகிய இறைவனைத்‌ 
தனது பாதுகாவலனாகக்‌ கொள்வான்‌. இறைவனின்‌ 
தண்டனையிலிருந்து மனிதன்‌ தப்பிக்க 
முடியாது. ஆகவே அத்தகைய இறை நம்பிக்கை 
மனிதனைத்‌ தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌, பொது 





வாழ்க்கையிலும்‌ நல்ல விதமாக நடந்துகொள்ள 
நிர்ப்பந்திக்றெது. அப்படி நடந்தால்‌ மட்டும்தான்‌ 
மனிதன்‌ இறைவனின்‌ கோபத்திலிருந்து தன்னைக்‌ 
காத்துக்கொள்ள முடியும்‌. 

மற்றொன்று, இறை நம்பிக்கை என்பது 
அளவற்ற நம்பிக்கையை அளிக்றெது. இந்தப்‌ புவி 
வாழ்க்கையில்‌ உண்மையைப்‌ பேணி நடப்பதால்‌ 
இழப்புக்குள்ளாக நேரிட்டாலும்‌ வேறு சில 
இடர்ப்பாடுகளுக்கு ஆளானாலும்‌ மனிதனால்‌ 
அவற்றையெல்லாம்‌ பொறுமையுடன்‌ சகித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. அவன்‌ நேர்வழியில்‌ நின்று 
பிறழாது வாழ்ந்தால்‌ இறைவன்‌ அவனுக்கு 
நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையை நல்குவான்‌. 
இதை விடச்‌ சிறந்த நற்கூலி வேறு எதுவுமில்லை 
என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்படும்‌. 


40 


மனிதன்‌ தானாகவே ஒழுக்க நெறிகளிலிருந்து 
பிறழாமலும்‌ நீதி தவறாமலும்‌ நடப்பது என்பது 
எளிதில்‌ சாத்தியமானதல்ல. நாம்‌ வல்லமை மிக்க 
இறைவனின்‌ ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ வாழ்கிறோம்‌, அந்த 
இறைவன்‌ முழுமையாக நீதி செலுத்தக்‌ கூடியவன்‌, 
அவனிடம்‌ மனிதனை நேர்வழியில்‌ செலுத்தும்‌ 
ஆற்றலும்‌ அதிலிருந்து பிறழ்பவனைக்‌ தண்டிக்கும்‌ 
அதிகாரமும்‌ உள்ளது எனும்‌ உறுதியான நம்பிக்கை 
இருந்தால்தான்‌ அது சாத்தியமாகிறது. 





ஒரு குற்றவாளிக்கு முழுமையான தண்டனை 
வழங்குவதும்‌ அது போலவே ஒருவருடைய 
நற்செயல்களுக்கு முழுமையான நற்கூலி வழங்குவதும்‌ 
இவ்வுலகில்‌ சாத்தியமில்லை. இறை நம்பிக்கையான து 
நற்கூலியையும்‌ குண்டனையும்‌ முழுமையாக 
வழங்கப்படக்‌ கூடிய வரையறை ஏதுமற்ற ஒரு 
மறுமை உலகைப்‌ படைக்கும்‌ ஆற்றல்‌ இறைவனுக்கு 
உண்டு எனும்‌ உண்மையை ஊட்டுகிறது. 

எல்லாம்‌ வல்ல ஓர்‌ இறைவன்‌ இருக்கின்றான்‌ 
எனும்‌ உணர்வு, நாம்‌ கணக்குக்‌ கொடுத்தாக வேண்டும்‌ 
எனும்‌ எண்ணத்தை ஊட்டுகிறது. இந்த எண்ணம்‌ 
நேர்வழியில்‌ சிந்திக்கவும்‌ நற்செயல்களில்‌ ஈடுபடவும்‌ 
தூண்டுகிறது. இறைவனுடைய தண்டனை குறித்த 


பயம்‌ மனிதனை எச்சரிக்கை உணர்வுடன்‌ நடக்கத்‌ 


41 


தூண்டுகிறது. மேலும்‌ நேர்வழியில்‌ நடந்தால்‌ 
இறைவனிடமிருந்து நற்கூலியை எவ்வகையிலும்‌ 
எல்லா சூழ்நிலையிலும்‌ பெறுவோம்‌ எனும்‌ 
உறுதியோடு மனிதன்‌ செயல்படுகிறான்‌. 


இந்த இறை நம்பிக்கைதான்‌ இன்றைய 
இழப்பை நாளைய வரவாகவும்‌, இன்றைய 
துன்பத்தை நாளைய இன்பமாகவும்‌ மாற்றும்‌ என்ற 
மன உறுதியைத்‌ தருகிறது. 


42 


மனித வாழ்வின்‌ உண்மையை உணருங்கள்‌ ! 


சில நிமிடங்களுக்கு இப்படிச்‌ சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌. 

முடிவில்லாத ஒரு தொடர்‌ வாழ்க்கைக்காக 
நாம்‌ படைக்கப்பட்டு இருக்கிறோம்‌. வாழ்க்கையின்‌ 
இடையில்‌ ஏற்படும்‌ மரணம்‌ என்பது வாழ்க்கையின்‌ 
முற்றுப்‌ புள்ளியல்ல. அது மறுமை உலகின்‌ 
தொடக்கம்‌ மட்டுமே. இறப்பு, நமது மரணத்திற்கு 
முன்‌ உள்ள வாழ்க்கை மரணத்திற்குப்‌ பின்‌ 
உள்ள வாழ்க்கை என இரண்டிற்குமிடையே ஒரு 
பிரிவினையை ஏற்படுத்துகிறது. 


உதாரணமாக ஒரு விவசாயி தன்‌ நிலத்தில்‌ 
விவசாயம்‌ செய்கிறான்‌. அறுவடைக்கு முன்பு 
வரை தனது முகலீட்டையும்‌ உழைப்பையும்‌ 
செலவு செய்கிறான்‌. இறுதியில்‌ அவன்‌ நிலம்‌ 
அறுவடைக்குத்‌ தயாராக உள்ள நிலையில்‌ அவன்‌ 
அறுவடை செய்கிறான்‌. அதன்‌ மூலம்‌ அந்த 
அண்டிற்குக்‌ தேவையான தானியங்களை அவன்‌ 
பெற்றுக்‌ கொள்கின்றான்‌. 

அறுவடைக்காலம்‌ என்பது விவசாயத்தின்‌ 
ஒரு பகுதி, அக்காலத்தில்‌ தனது உழைப்பையும்‌ 
நேரத்தையும்‌ செலவு செய்து பயிர்‌ நட வேண்டும்‌. 


43 


அறுவடைக்கு முன்புவரை விவசாயி கடின 
உழைப்பையும்‌ செலவீனங்களையும்‌ மட்டுமே 
செய்கிறான்‌. அறுவடைக்குப்‌ பின்புதான்‌ அதன்‌ 
பலனை அவன்‌ அனுபவிக்கிறான்‌. 


நம்‌ வாழ்க்கையும்‌ இதைப்‌ போன்றதுதான்‌. 
நாம்‌ இந்த உலகில்‌ மறுமைக்குத்‌ தேவையானவற்றை 
தயார்‌ செய்துகொள்கிறோம்‌. ஒவ்வொரு 
மனிதனிடமும்‌ மறுமைக்கான விவசாய நிலம்‌ 
ஒன்று இருக்கிறது. சிலர்‌ அதில்‌ பயிரிடுகின்றனர்‌. 
இன்னும்‌ சிலர்‌ அதைத்‌ தரிசு நிலமாக 
வைத்திருக்கின்றனர்‌. சிலர்‌ அதில்‌ பயனுள்ள நல்ல 
விதைகளை விதைக்கின்றனர்‌. இன்னும்‌ சிலர்‌ அதில்‌ 
ஒன்றுக்கும்‌ பயன்படாதவற்றை விதைக்கின்றனர்‌. 
சிலர்‌ அதற்காகப்‌ பாடுபடுகிறார்கள்‌. மேலும்‌ சிலர்‌ 
அவர்கள்‌ விதைத்தது பற்றி எந்த வித அக்கறையும்‌ 








இல்லாதவர்களாகவும்‌ அதன்‌ பலன்‌ என்னவாகும்‌ 
என்று எந்தச்‌ சிந்தனையும்‌ இல்லாதவர்களாகவும்‌ 
பொழுது போக்குத்தனமாகவும்‌ சுற்றிக்கொண்டு 
இருக்கிறார்கள்‌. சிலர்‌ பழங்களையும்‌ பூக்களையும்‌ 
அறுவடை செய்ய, இன்னும்‌ சிலரோ முட்களை 
அறுவடை செய்கின்றனர்‌. நமக்கு மரணம்‌ வரும்‌ 
வரை நாம்‌ இங்கு விவசாயம்‌ செய்யலாம்‌. மரணம்‌ 
அடைந்த பின்புதான்‌ மறுமைக்காக நாம்‌ தயார்‌ 


44 


செய்த விவசாய நிலத்தை அறுவடை செய்யும்‌ 
நாள்‌ தொடங்குகிறது. மரணித்த பின்‌ உலகத்தில்‌ 
மூடிய நமது கண்‌ மறுமையில்‌ திறக்கப்படும்‌. 
அன்று நம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ உழைத்துச்‌ 
செய்த “விவசாயத்தின்‌ பலன்கள்‌ நம்‌ முன்‌ கொண்டு 
வரப்படும்‌. 

வினை விகைத்தவன்‌ வினை அறுப்பான்‌, 
தினை விதைத்தவன்‌ தினை அறுப்பான்‌ என்பதைப்‌ 
போல நாம்‌ விதைத்ததைத்தான்‌ அன்று அறுவை 
செய்ய முடியும்‌. ஒவ்வொரு மனிதனும்‌ உலகத்தில்‌ 
எதை முற்படுத்துகிறானோ அதைத்தான்‌ மறுமையில்‌ 
பலனாகப்‌ பெறுவான்‌. 





உழைப்பிற்கேற்ற கூலி என்பது அனைத்து 
விவசாயிகளும்‌ அறிந்த ஒன்று. தன்‌ முயற்சியாலும்‌ 
உழைப்பாலும்‌ எந்தப்‌ பயிரை விகைக்கின்றார்களோ 
அதைத்தான்‌ அறுவடையும்‌ செய்ய முடியும்‌. 
விதைப்பது ஒன்றும்‌ விளைவது ஒன்றுமாக இருக்க 
வாய்ப்பில்லை. அதே போன்றுதான்‌ மனிதர்கள்‌ 
உலகில்‌ தும்‌ முயற்சியாலும்‌ உழைப்பாலும்‌ 
முற்படுத்தியவை மறுமையில்‌ கடைக்கும்‌. 


உழைப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நேரம்‌ முடிந்து 
விட்டது என்பதை அறிவிப்பதுதான்‌ மரணம்‌. 


45 


மறுமை என்பது கூலி பெறும்‌ இடம்‌. மரணத்திற்குப்‌ 
பின்‌ நமக்கு மீண்டும்‌ ஒரு முறை மறுமையின்‌ 
தயாரிப்புக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. 
மறுமை வாழ்க்கை ஒரு முடிவில்லாத வாழ்க்கை. 


என்னவோர்‌ இக்கட்டான நிலை! மனிதன்‌ 
வாழும்‌ போதே இதைப்‌ பற்றியெல்லாம்‌ அறிந்து 
செயல்பட வேண்டும்‌. மரணித்த பின்‌ இதனை 
அறிவதில்‌ எந்தப்‌ பயனும்‌ இல்லை. மரணித்த 
பின்பு தான்‌ செய்த தவறைப்‌ பற்றித்‌ தெரிவதாலோ, 








பாவமன்னிப்பு கேட்பதாலோ, மேல்‌ முறையீடு 
செய்வதாலோ எந்தப்‌ பயனும்‌ இல்லை. 

மனிதன்‌ தன்னுடைய இலக்கைப்‌ பற்றி 
அறியாது இருக்கின்றான்‌. மனிதன்‌ அழியும்‌ இந்த 
உலகின்‌ சொற்ப ஆசைகளைத்‌ தேடி அலைந்து 
கொண்டு தன்‌ முடிவு நாளைக்‌ குறித்தும்‌ தன்‌ 
மரணக்கைக்‌ குறித்தும்‌ எத்தகைய சிந்தனையும்‌ 
இல்லாமல்‌ சுற்றுகிறான்‌. அதற்காக வேண்டியே தன்‌ 





உழைப்பையும்‌ விலை மதிப்பற்ற நேரத்தையும்‌ செலவு 
செய்கிறான்‌. அனால்‌ அவனது முடிவு நாளோ 
அவனைக்‌ தன்‌ பக்கம்‌ வேகமாக இழுத்துச்‌ சென்று 
கொண்டு இருக்கிறது. அகிலத்தின்‌ அதிபதியான 
இறைவன்‌, மனிதர்களை என்றும்‌ முடிவில்லாத 
எந்தக்‌ கண்ணும்‌ கண்டிராத, நிம்மதியான, அழகான, 


46 


சொர்க்கத்தின்‌ பக்கம்‌ அழைக்கின்றான்‌, அனால்‌ 
மனிதனோ தன்‌ அறியாமையின்‌ காரணமாக 
உலகச்‌ சுகங்களில்‌ மூழ்கிவிட்டான்‌. சேமிப்பதாக 
எண்ணி அவன்‌ தன்‌ வாழ்வை வீணடித்துக்‌ 
கொண்டிருக்கின்றான்‌. உலக வாழ்க்கையும்‌ அற்ப 
சுகங்களும்தாம்‌ முடிவில்லாதவை என்று எண்ணி 
காற்றில்‌ பறக்கும்‌ பாலைவன மணலில்‌ கோட்டை 
கட்டிக்‌ கொண்டு இருக்கின்றான்‌. நிச்சயமாக அது 
இடிந்து தரைமட்டமாகி விடும்‌. 


மனிதா! உணர்ந்துகொள்‌! நீ 
செய்ய வேண்டி யதென்ன? நீ செய்து 
கொண்டி ருப்பதென்ன? 


47 


இறையுணர்வுடைய வாழ்க்கை 


இந்தப்‌ பூமி, சூரியனைச்‌ சுற்றி வரும்‌ ஒரு 
கோள்‌. அதன்‌ ஒரு சுற்று முடிய ஓராண்டு காலம்‌ 
ஆகிறது. பூமியில்‌ உயிரினங்கள்‌ அரோக்கியமாக 
வாழ இந்தச்‌ சுழற்சி மிகவும்‌ அவசியம்‌. பூமி, 
இவ்விதம்‌ சூரியனைச்‌ சுற்றி நகரவில்லையெனில்‌ 
அது பயனற்றுப்‌ போகும்‌; உயிரினங்கள்‌ அழிந்து 
விடும்‌. 

நாம்‌ இவ்வுலகில்‌ நம்முடைய வாழ்க்கையை 
எவ்விதம்‌ அமைத்துக்கொள்ள வேண்டுமென்பதற்கு 
இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும்‌. பூமி சூரியனைச்‌ 
சுற்றி வருவதுபோல்‌, மனிதன்‌ இறைவனை 
மையமாகக்‌ கொண்ட வாழ்க்கையை அமைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. மனிகனுடைய செயல்பாடுகள்‌ 
எல்லாம்‌ இறைவனையே மையமாகக்‌ கொண்டு 
அமைந்திருக்க வேண்டும்‌. 

இயற்கையின்‌ விதிகளுக்கு உட்பட்டு பூமி 
சூரியனைச்‌ சுற்றி வருகிறது. ஆனால்‌ மனிதன்‌ 
தானாகவே விரும்பி இறைவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
முன்வரவேண்டும்‌. இறைவனைச்‌ சார்ந்திருக்கும்‌ ஒரு 
வாழ்க்கையை அவன்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. இந்த 
விழிப்புணர்வுதான்‌ மனிதனுடைய உண்மையான 
உயர்வாகும்‌. இதில்தான்‌ மனிதனுடைய எல்லா 
வெற்றியும்‌ அடங்கியுள்ளது. 

48 


இறைவனைச்‌ சார்ந்திருக்கும்‌ வாழ்வு 
முதலில்‌ இறைவனை அறிந்துகொள்வதில்‌ இருந்து 
தொடங்குகிறது. ஆணாயினும்‌, பெண்ணாயினும்‌ 
இறைவனை அறிந்துகொள்ளும்‌ போதுதான்‌ 
அவர்கள்‌ உண்மையை அறிந்துகொள்கிறார்கள்‌. 
உண்மையை அறிந்துகொண்ட இந்த உணர்வு 
ஓர்‌ எழுச்சியூட்டும்‌ அனுபவம்‌. அது அவர்களுக்கு 
என்றும்‌ தளராத உறுதியை உள்ளத்தில்‌ ஏற்படுத்தும்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ சந்தித்த எல்லா 
ஏமாற்றங்களையும்‌ இந்த உள்ள உறுதி மறக்கச்‌ 
செய்துவிடும்‌. எனவே அவர்கள்‌ இழப்புகளைப்‌ 





பொருட்படுத்த மாட்டார்கள்‌. எவ்வித 
இழப்புகள்‌ நேரிட்டாலும்‌ இறைவன்‌ தங்களுடன்‌ 
இருக்கின்றான்‌ எனும்‌ பேறு பெற்ற உணர்வுடன்‌ 
நிறைந்து காணப்படுவர்‌. 





இறைவனின்‌ படைப்பினங்களைப்‌ பற்றிச்‌ 
சிந்திக்கும்‌ போது மனிதன்‌ இந்த உணர்வுகளைப்‌ 
பெறுகிறான்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ இறைவனுடைய 
பண்புகளின்‌ வெளிப்பாடாகும்‌. இது இறைவனை 
மனிதனுக்கு அறிமுகப்படுத்தும்‌ ஒன்றே. 
கண்ணாடி அதன்‌ முன்‌ நிற்கும்‌ மனிதனின்‌ 
உருவத்தைப்‌ பிரதிபலிப்பது போல்‌, இறைவனது 
படைப்புகள்‌ எல்லாம்‌ இறைவனைப்‌ பிரதிபலித்துக்‌ 
காட்டுகின்றன. 


49 


பரந்து விரிந்த இந்தப்‌ பிரபஞ்சம்‌ இறைவன்‌ 
எல்லையற்றவன்‌ என்பதை உணர்த்துகிறது. 
சூரியனையும்‌ விண்மீன்களையும்‌ உற்று நோக்கினால்‌ 
இறைவன்‌ ஒளிமிக்கவன்‌ என்பதைக்‌ கண்டு 
கொள்ளலாம்‌. மலைகளின்‌ உயரங்கள்‌ இறைவனின்‌ 
மகத்துவத்தைக்‌ காட்டுகின்றன. கடலின்‌ அலைகளும்‌ 
ஆற்றின்‌ நீரோட்டமும்‌ இறைவன்‌ எல்லையற்ற 
அருட்கொடைகளின்‌ கருவூலம்‌ என்பதை நமக்கு 
எடுத்துரைக்கின்றன. மரங்களின்‌ பசுமையில்‌ 
இறைவனின்‌ அருட்பேறுகளைக்‌ காண்கிறோம்‌. 


காற்றின்‌ மென்மையில்‌ மனிதன்‌, இறைவன்‌ 
அருகிலேயே இருக்கிறான்‌ என்பதை உணர்கிறான்‌. 
பறவைகளின்‌ “கிறீச்‌' ஒலியில்‌ இறை கானங்களைக்‌ 
கேட்கிறான்‌. 


மனிதன்‌ பூமியில்‌ வாழ்வதே இறைவன்‌ 
இருக்கிறான்‌ என்பதற்கு ஒரு சான்றாகும்‌. இறைவனை 
அடிப்படையாகக்‌ கொண்ட வாழ்க்கையை 
மனிதன்‌ இறை நினைவிலிருந்து தொடங்குகிறான்‌. 
இறைவனை அருகில்‌ இருப்பதாக அவன்‌ 
உணர்கிறான்‌. அவன்‌ பார்க்கும்‌ ஒவ்வொன்றும்‌ 
அவனுக்கு இறைவனின்‌ நினைவை ஊட்டுகின்றன. 
இறைநினைவு அவனுடைய மனதிலிருந்தும்‌ 
இதயத்திலிருந்தும்‌ அகலுவதில்லை. காலையிலும்‌ 


50 


மாலையிலும்‌ இறைவனுடைய நினைவிலேயே 
அவன்‌ திளைக்கிறான்‌. மழை, பயிர்களுக்குப்‌ புத்துயிர்‌ 
ஊட்டுவது போல இறைநினைவு மனிதனுக்குப்‌ 
புத்துயிர்‌ அளிக்கிறது. 

இறைவன்‌ மனிதனுக்கு ஆன்மிகக்‌ குவி 
மையமாவான்‌. எவனுடைய இதயம்‌ இறைவனோடு 
ஒன்றி விட்டதோ அவன்‌ ஒவ்வொரு கணமும்‌ 
ஆன்மிக அனுபவம்‌ அடைகிறான்‌. இறை நம்பிக்கை 
அவனுடைய ஆன்மிக வளர்ச்சிக்கு மூலாதாரமாக 
அமைகிறது. இறைவன்‌ மீதுள்ள நேசம்‌ அவன்‌ 
இதயத்தை நிரப்பி விடும்போது அவனுக்கு 
வேறெதுவும்‌ தேவை இல்லை. இறைவன்‌ எனும்‌ மகா 
சமுத்திரத்தில்‌ அவன்‌ மிதந்து திளைக்கிறான்‌. அந்த 
அன்மிக விழிப்புணர்வில்‌ மனிதன்‌ தனக்கு வேறு 
எதுவும்‌ கேவையில்லை என்று உணரும்‌ அளவுக்கு 
அதிகமான சுகத்தைப்‌ பெறுகிறான்‌. 


இறைவனை அறிந்துகொள்ளும்‌ ஒருவனுக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ ஒரு திறந்த புத்தகமாகி 
விடுகிறது. மரத்தின்‌ இலைகள்‌ ஒவ்வொன்றும்‌ வேத 
நூலின்‌ ஒரு பக்கம்‌ அகி விடுகிறது. கதிரவனைப்‌ 
பார்க்கும்‌ போது அந்தத்‌ திறந்த புத்தகத்தைத்‌ 
தெளிவாக வாசிப்பதற்காக இறைவன்‌ ஏற்றியருளும்‌ 





ஒளிவிளக்காக அதை உணர்கிறான்‌. பிரபஞ்சம்‌ 


51 


எனும்‌ பல்கலைக்கழகத்தில்‌ அவன்‌ தன்னை ஒரு 
மாணவனாகக்‌ காண்கிறான்‌. 


இறைவனைக்‌ காண்பது இறைவன்‌ மீது 
மனிதன்‌ கொண்டுள்ள அன்பின்‌ ஆழமாகும்‌. 
மனிதன்‌ பிறவியிலேயே ஒப்பற்ற அந்தப்‌ 
பரம்பொருளின்‌ தேடலைக்‌ கொண்டவனாக 
இருக்கிறான்‌. அந்த இறைவன்‌ அவனை விட 
மிக மேலானவன்‌; வரையறைக்கு உட்படாதவன்‌. 
மனிதனுடைய உணர்வுகளுக்கெல்லாம்‌ மையமாக 
விளங்குபவன்‌. இறைவனை அறிந்தவன்‌ தன்‌ 
தாயின்‌ அரவணைப்பில்‌ உள்ள ஒரு குழந்தையைப்‌ 
போல்‌ மனநிறைவடைகிறான்‌. இந்த இறையுணர்வு 
ஒரு மனிதனை இறைவனல்லாத வேறு எதையும்‌ 
இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. தவறாகவும்‌ 
உண்மைக்குப்‌ புறம்பாகவும்‌ உள்ளவற்றை 
இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்‌ இருந்தும்‌ 
இவ்வுணர்வு தடுக்கிறது. தன்னுள்‌ இருக்கும்‌ 
ஆர்வத்தை நிறைவேற்றும்‌ வகையில்‌ அவன்‌ 
இறைவனை அறிய முற்படுகின்றான்‌. இறைவனைக்‌ 
கண்டடைவதில்‌ கோல்வியடைவதென்பது, மனிதன்‌ 








தன்னுடைய இன்றியமையாத தேவையை அடையத்‌ 
தவறிவிட்டான்‌ என்பதே! 


52 


இறைவனை அறிய முடியாத ஒருவன்‌ தனக்கு 
இயல்பாக இருக்கும்‌ தூண்டலின்‌ காரணமாக 
இறைவனல்லாத ஒன்றுக்கு இறைவனுக்குரிய 
தகுதியை வழங்கி விடுகிறான்‌. இந்தத்‌ தகுதி 
சில சமயங்களில்‌ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு 
வழங்கப்பட்டு விடுகிறது. சில வேளைகளில்‌ ஒரு 
விலங்குக்கு, சில நேரங்களில்‌ இயற்கைக்கு அல்லது 
சில பொருட்களுக்காக வழங்கப்பட்டுவிடுறெது. சில 
தருணங்களில்‌ அனுமானிக்கப்பட்ட சில கருத்துக்கும்‌, 
வேறு சில காலங்களில்‌ மனிதன்‌ தனக்குத்‌ தானே 
அந்தச்‌ சிறப்பை வழங்கிக்கொள்வதும்‌ உண்டு. 
இவை யாவும்‌ தவறானவையே! 


இறைவனை அறிந்துகொள்ள முடியாத 
போது அல்லது இறைவன்‌ இல்லை என 
மறுக்கும்போது இறைவனை உணர இயல்பாக 
எழும்‌ உணர்வை அமுக்கி விட முடியாது. 
இதனால்தான்‌ இறைவனை அறிந்துகொள்ள 
முடியாத ஆணும்‌ பெண்ணும்‌ இறைவன்‌ அல்லாத 
வேறு எதையேனும்‌ ஒன்றை இறைவனாக ஏற்கும்‌ 
நிலைக்கு நிர்ப்பந்தமாக உள்ளாகிறார்கள்‌. இவ்வாறு 





அவர்கள்‌ கற்பனை செய்துகொள்ளும்‌ இறைவன்‌, 
இறைவனல்லாத படைப்பினமாகவே இருப்பான்‌. 
மனிதன்‌ உண்மையான இறைவனை இறைவனாக 


53 


ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ இருக்கலாம்‌; அனால்‌ அந்த 
இறைத்தன்மையை இதர படைப்பினங்களுக்கு 
வழங்குவதிலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
முடியாது இதுவே மனித இயல்பு. 

இறைவனை மட்டும்‌ வணக்கத்துக்குரியவனாக 
ஏற்றுக்கொள்வதால்‌ ஒரு மனிதனுடைய தரம்‌ 
உயர்கிறது. இதற்கு நேர்மாறாக இறைவனைத்‌ தவிர 
வேறு எதையும்‌ இறைவனாக ஏற்றுக்‌ கொள்வதால்‌ 
அவன்‌ மனிதன்‌ எனும்‌ நிலையிலிருந்து தாழ்ந்து 
விடுகிறான்‌. 





இறைவனுக்கு முற்றிலும்‌ &ீழ்ப்படி வதுதான்‌ 


மனிதனுக்குரிய உண்மையான வாழ்க்கை. 


54 


நிகரற்ற ஆளுமை 


மவ்லானா வஹீதுத்தீன்‌ கான்‌ 


மவ்லானா  வஹீதுத்தீன்‌ 
கான்‌ அவர்கள்‌ அமைதியைத்‌ தமது 
வாழ்க்கையின்‌ இலட்சியமாகக்‌ 
கொண்ட இஸ்லாமிய ஆன்மிக 
அறிஞர்‌. காந்தியக்‌ கருத்துக்களுக்காக 
அறியப்படும்‌ மவ்லானா அவர்கள்‌ வெற்றி பெறும்‌ 
ஒரே வழியாக அஹிம்சை  (Non-Violence) 
முறையைக்‌ கருதுகிறார்‌. 





திருக்குர்‌ஆன்‌ தெளிவுரை உள்ளிட்ட 
200 இஸ்லாமிய நூல்களை இந்த நோக்கத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதியுள்ளார்‌. 
இவ்வாறான நூல்களில்‌ “The prophet of peace, 
The teaching of the Prophet Muhammad’ 
- (அமைதியின்‌ தூதுவர்‌, நபிகள்‌ நாயகத்தின்‌ 
போதனைகள்‌) என்பது உலகப்‌ புகழ்ப்பெற்ற 
நூலாகும்‌. 

உலக அமைதிக்காக மவ்லானா ஆற்றிய 
பங்களிப்பைப்‌ பன்னாட்டுச்‌ சமூகம்‌ அங்கேரித்து 


95 


அவருக்கு Demiurgus Peace விருது, பத்ம 
விபூஷன்‌ விருது, ராஜிவ்‌ காந்தி சத்பாவனா விருது 
ஆகியவற்றை வழங்கியிருக்கிறது. 2001ஆம்‌ ஆண்டு 
அமைதி மற்றும்‌ ஆன்மிக மேம்பாடுகளுக்காக 
CPS International என்கிற மையத்தை அவர்‌ 
நிறுவினார்‌. இது இலாப நோக்கற்ற, அரசியல்‌ 
சார்பற்ற அமைப்பாகும்‌. இது ஆன்மிக மனவளக்‌ 
கலையை ஊக்குவித்து, மதங்களுக்கு இடையிலான 
உரையாடலை மேற்கொண்டு வருகிறது. 


மேலதிகக்‌ கேள்விகளுக்கும்‌ ஐயங்களுக்கும்‌ 
தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல்‌ மற்றும்‌ 
இணையதள முகவரி : 


info@cpsglobal.org www.cpsglobal.org 


திருக்குர்‌ஆனை நேர்மறையான 
சிந்தனையுடனோ தேடல்‌ 
மனப்பான்மையுடனோ 
வாசிப்பவர்கள்‌, அதன்‌ பக்கங்களில்‌ 
சத்தியத்தைக்‌ கண்டடைந்து 
கொள்வார்கள்‌. 
தொடர்புக்கு: 
குட்வேர்ட்‌ புக்ஸ்‌ - சென்னை 
$ +91-9790853944/96001 05558 





56 





மனிதன்‌ பெற்றுள்ள எண்ணற்ற 
திறமைகளில்‌ சிறிதளவே இங்கு 
பயன்படுகின்றது. மனிதன்‌ மரணம்‌ 
இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பிய 
போதிலும்‌, அவனுடைய விருப்பமின்றியே 
மரணம்‌ அவனைச்‌ சூழ்ந்து கொள்கிறது. 
மரணம்‌ அவன்‌ வாழ்விற்கு முற்றுப்புள்ளி 
வைத்துவிடுகிறது. வாழும்போது எண்ணற்ற 
அசைகளை இதயத்தில்‌ சுமக்கின்றான்‌, 
அனால்‌ அவை நிறைவேறாமல்‌ போய்‌ 
விடுகின்றன. வாழும்‌ போது அவன்‌ கண்ட 
கனவுகள்‌ எல்லாவற்றையும்‌ நனவாக்க 
முடிவதில்லை. இந்நிலை ஏழை, பணக்காரன்‌ 
என இருவருக்கும்‌ ஒன்று தான்‌. 


CDS international [2121612112] 66] 
centre for peace & spirituality 


www.cpsglobal.org www.goodwordbooks.com 
www.mwkhan.com chennaigoodword@gmail.com 





